தமிழகத்தில் ஆசீவகர்கள் 


டாக்டர்.ர . விஜயலட்சுமி 


யாவரும் 


சேகரோ 


கேளிர் 


STUDIES 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 


INTERNATIONAL 


TAMIL 


MSNITUTE 


OF 


தமிழகத்தில் ஆசீவகர்கள் 


டாக்டர் . ர . விஜயலட்சுமி 


பி.ஏ. ( ஆனாஸ் ) , டி.பில் ( ஆக்ஸ்போர்ட் ) 


பாயச் 


பன்ய 


TAM 


STITUTE 


உ.லகத்தமிழாராய்ச்சி நிறுவனம் . 

சென்னை -800 113 . 


Bibliographical Data 


Title of the Book 


Tamilckaitil Ācivakarka ! 


Author 


Dr. Vijayalakshmy 
International Institute of Tamil 
Studies , Madras - 600 113 . 


Publisher and Copyright 


International Institute of 
Tamil Studies , Madras -600113 . 
139 


Publication Number 


Language 


Tamil 


Edition 


First 


Date of Publication 


June , 1988 


Paper used 


16 kg D / Demy Creamwove 


Size of the book 


21 x 14 cms 


Printing Types used 


10 pts . English & 10 pts . Tamil 


XVI + 172 


Number of pages 
Number of Copies 


1200 


Price 


Rs . 18 - 


Printer 


Vijay Print Services , 
4. Pushpanagar Main Road , 
Nungambakkam , 
Madras - 34 . 
Card Board 


Binding 


Subject 


Religion and Philosophy . 


அணிந்துரை 


இந்தியச் சிந்தனையை வளமும் , வனப்பும் பெறச் செய்த 
மூதறிஞர் குழுக்கள் பல . அக் குழுக்களுள் சில , பொன்றாப் புகழ் 
வாய்ந்த சமயங்களாக வளர்ச்சியுறும் வாய்ப்பைப் பெற்மன . இத 
னால் , அவை காலப்போக்கில் மக்கள் இடையே பெருவாழ்வு 
பெற்றன . வேறுசில குழுக்களின் எண்ணங்களும் , நெறிமுறைகளும் 
மக்களுடைய ஆதரவைப் பெற இயலாமல் போய்விட்டன . இதன் 
விளைவாக , அக்குழுக்களைச் சேர்ந்தோர் , நாளடைவில் தம் 
கொள்கைகளோடு நெருக்கமான தொடர்பும் , நாட்டு மக்கள் 
இடை 

யே செல்வாக்கும் பெற்று விளங்கிய கொள்கைக் குழுவின 
ரோடு இரண்டறக் கலந்துவிட்டனர் . 


இத்தகைய அவலநிலையை அடைந்த சிந்தனைக் குழுக் 
களுள் ஒன்றே , ஆசீவகரின் அமைப்பாகும் . 


உலக வரலாற்றில் , கி.மு ஆறாம் நூற்றாண்டு தத்துவ எழுச்சிக் 
காலமாக விளங்குகிறது . 


அக்காலகட்டத்திலேயே , நம்முடைய நாட்டில் ஆசீவகமும் , 
சமணமும் , பௌத்தம் அரும்பின . 


மக்கலி கோசலர் எனும் ஞானியின் எண்ணப் போக்கைத் 
தழுவி ஒழுகியவர்களே ஆசீவகர் என்று சுட்டப்பட்டனர் . இக் 
குழுவினரைப்பற்றி குறிப்புகள் பண்டைக்காலத் தமிழகத்தின் 
தமிழிக் கல்வெட்டுக்களில் முதன்முதலாகக் காணப்படுகின்றன . 
தேவார காலத்தில் , தேரையர் எனும் பெயரால் சுட்டப்பட்டவர் 
கள் , ஆசீவகர்களாக இருக்கலாம் என்பது பல்கலைச் செல்வர் 
தெ . பொ . மீனாட்சி சுந்தரனாரின் கருத்தாகும் . சமணர்களுள் ஒரு 
பிரிவினராக ஆசீவகர்ளைக் கருதும் நில ,ை கிறித்துவநூற்றாண்டின் 
தொடக்கத்திலேயே உண்டாகிவிட்டது . இதனால் , இவர்களுடைய 
வாழ்வும் , சிந்தனையின் நோக்கும் போக்கும் இருட்படலங்களால் 
மறைக்கப்பட்டுவிட்டன . 


இந்தச் சிந்தனையாளர்களைப் பற்றிய குறிப்புகள் , நம் தமிழ் 
இலக்கியத்தில் மிகவும் அருகியே காணப்படுகின்றன . 


பிராகிருத மொழிகளிலும் தமிழிலும் காணப்படும் குறிப்புகளை 
அடிப்படையாகக் கொண்டும் , வடமொழி நூல்களின் குறிப்புகளைத் 
தேவையான இடங்களில் துணையாகக் கொண்டும் , தமிழகத்தில் 
ஆசீவகர்கள் , எனும் இந்நூல் உருவாக்கப்பட்டுள்ளது . இந் 
நாலினுள் நான்கு இயல்கள் உள்ளன . அவை 
( 1 ) முன்னுரை, 
( 2 ) தமிழ் நூல்களில் ஆசீவகக் கோட்பாடுகள் , 
( 3 ) தமிழ் இலக்கியத்தில் பாழ் , 
( 4 ) தமிழகத்தில் ஆசீவகர்கள் பற்ற இலக்கியம் தவிர்ந்த ஏனைய 

செய்திகள் 
என்பனவாகும் . இவற்றோடு பின் இணைப்பாக , ஆசீவக நெறி 
யினை விளக்கும் தமிழ் நூற்பகுதிகள் எனும் குறிப்புகளும் சேர்க் 
கப்பட்டுள்ளன . 


ன் றுவரை , ஆசீவகர்களைப் பற்றிய நூல் யாதும் தமிழில் 
வெளிவரவில்லை . தமிழில் வெளிவரும் முதல் நூலாக இதனைச் 
கட்டலாம் . இந்பூல் சிறு வடிவிலான ஓர் ஆராய்ச்சி நூலாகும் . 


இந்நூலின் மூன்றாவது இயலான தமிழ் இலக்கியத்தில் ஏழ் 
எனும் பகுதி , தமிழ் அறிஞர்களுடைய கருத்தைக் கவருவதாகும் . 


பண்டைத்தமிழ்ச் சா , றோர்களும் இக்கால மறுமலர்ச்சிச் 
சிந்தனையாளர்களும் வைதீக சமயத்தினர் கூறும் வினைக்கொள் 
கைகளையும் தலைவிதி பற்றிய நம்பிக்கைகளையும் பின்னணியாகக் 
கொண்டு ஊழினை விளக்குவது இல்லை ! யாதோ ஒரு முறைப் 
படி மக்கள் 

வாழ்க்கையை இயக்குவது தான் ஊழ் என்பது 
தமிழறிஞரின் துணிவாகும் . இந்த எண்ணப்போக்கிற்குரிய கரு 
முதலை இந்த நூலின் மூன்றாவது இயலில் காணுகின்றோம். 
ஆசீவகர்களுடைய சிந்தனைத் தாக்கமே , பண்டைத் தமிழர் 
இடையே இத்தகைய எண்ணப்போக்கை எழுச்சியுறக் செய்து 
இருக்கிறது என்பதனை இந்த நூலாசிரியர் , நன்கு விரித்துரைத் 
துள்ளார் ( பக் . 42-60 ) . இவ்வகையில் , இந்நூல் தமிழருடைய 
சிந்தனைக்கு ஊற்றம் அளிப்பதாக அமைகிறது . 


இந்த நூலை உருவாக்கியவர் 

டாக்டர் . திருமதி . ர . விஜய 
லட்சுமி என்பவராவர் . இங்கிலாந்திலும் ஐரோப்பாவிலும் ஆராய்ச் 
சிப் பணிகளை இவர் மேற்கொண்டுள்ளார் . மறைந்த மொழியியல் 
மாமேதை டாக்டர் . டி . பர்ரோ அவர்களிடம் ஆராய்ச்சி மாணவி 


vii 


யாகப் பயின்றவர் இவர் . டாக்டர் . விஜயலட்சுமி அவர்கள் 
பிராகிருத மொழியில் வல்லுநர் . தமிழின் சிறப்பை உலகிற்குப் 
புலப்படுத்தும் நூல்களை வருங்காலத்தில் இவர்களிடமிருந்து தமிழ் 
கூறும் நல்லுலகம் எதிர்பார்க்கிறது . 


இந்நூல் தமிழிற்கு ஒரு புதிய வரவு ! இதனால் , தமிழ் மொழி 
வளம் பெறும் என நம்புகின்றேன் 


சென்னை , 


க . த . திருநாவுக்கரசு 


ஆனி . 20 ; 
தி . ஆ . 2019 
4-7-1988 


என்னுரை 


தமிழகத்தில் ஆசீவகர்கள் என்ற இந்நூல் ஒரு பேராற்றினின்றும் 
கிளைத்தோடும் சிற்றாறு . தமிழ் நூல்களைத் தொடக்ககால முதல் 
காப்பியகாலம்வரை ஆழ்நிலையில் ஆய்வு செய்ய வேண்டு மென்பது 
பல்லாண்டுகளாக என்னுட் கிடக்கும் பேரவா , இது , ஒருகால் 
முழுநிலையிற் சாத்தியமாகமலே போகலாம் . ஆனால் இம் முயற் 
சியில் ஓரளவிற்காவது நான் வெற்றி பெறுவேன் என்பது எனது 
நம்பிக்கை. 


எந்த நூலை ஆய்வுநிலையில் நோக்கினும் , அந்நூலெழுந்த 
கால பண்பாட்டுப் பின்னணியினைப் புரிந்து கொள்வது இன்றி 
யமையாதது . உலகிலுள்ள வளம் பெற்ற எந்த மொழி இலக்கியத்திற் 
கும் தமிழ் தரத்திற் குறைந்ததல்ல . தமிழிலுள்ள வளங்களை வெளிப் 
படுத்தும் முயற்சிகள் தான் காய்தல் உவத்தல் இல்லாத நிலையில் 
இன்று விரைவுபடுத்தப் படவேண்டும் . ஐரோப்பியர்கள் இந்தியா 
விற்கு வந்து வடமொழிகளைப் பயின்று , அவற்றிலுள்ள இலக்கியங் 
களை உலகிற்கு அறிமுகம் செய்த அளவிற்குத் தமிழில் கவனம் 
செலுத்தவில்லை . இதனால் உலக இலக்கிய ஆய்வரங்கில் இந்தியா 
என்றால் வடமொழி என்ற எண்ணம் மக்கள் மனதில் எழுவது 
போல் தமிழ் பற்றிய நினைப்பு எழுவதில்லை . தமிழ் மிகப் பழங் 
காலத்திலேயே செம்மையுற்றிருந்ததுடன் பெருமை மிக்க சங்கப் 
பாடல்களைத் தன்னகத்தே கொண்டு 

தன்னகத்தே கொண்டு விளங்கியுள்ளது . இப் 
பாடல்கள் , தமிழரின் பண்பாட்டினைச் சிறப்பு நிலையில் எடுத்தியம் 
புவதே தம் தனிப்பண்பாகக் கொண்டுள்ளன . இப்பாடல்களைப் பல் 
வேறு நிலையிலும் பயின்று , இவை பற்றித் தமிழில் மட்டுமன்றி 
ஆங்கிலத்திலும் எழுதி , இவற்றைப் பயிலும் ஆவலை உலகெங் 
கணும் பரப்பவேண்டும் . 


சங்கப் பாடல்கள் தனிப்பாடல்களின் தொகுப்பேயாகையால் 
அவை பரந்தகாலப் பரப்பின் பண்பாட்டுப் பலகணியாய் விளங்கு 
கின்றன . ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் பண்பாடு , அச்சமுதாயத் 
தில் உள்ளடகிங்கியிருந்த எல்லாக் குழுவினரதும் பண்பாட்டையும் , 
விரிந்த நோக்கில் , அச்சமுதாயத்திலிருக்கும் ஒவ்வொரு தனிமனி 
தனின் பண்பாட்டையும் கொண்டதாயமைகின்றது . பல்லாண்டு 
கால வரலாற்றுப் பாதையில் தமிழ்நாட்டிற்கு வந்து சேர்ந்த பல்வேறு 


X 


பிரிவுகளைச் சார்ந்த மக்களதும் எண்ணங்கள் , அவர்கள் நடை 
முறைப்படுத்திய செயற்பாடுகள் எல்லாமே தமிழ் மக்கள் எண்ணங் 
கள் , நடைமுறைகள் முதலியவற்றுடன் கலந்துள்ளன . இவற்றுட் 
சில தமிழ்மக்கள் எண்ணத்திலும் , அதன்வழி அவர்கள் கொண்ட 
செயற்பாடுகளிலும் ஒன்றாகக்கலந்து விட்டன . இவற்றை இனங் 
காண்பது அரிது . வேறு சில பண்புகள் ஒன்றாகக்கலந்தாலும் 
இவந்றை இனங்கண்டு கொள்வது இன்றைய நிலையிலும் எளிதா 
கின்றது . எடுகோளாகச் சங்ககால மன்னன் யாகம் செய்தானென்ற 
செய்தி தமிழ் மன்னனது செய்கையாக இருந்தாலும் அது வடவாரி 
யர் சமயக்கிரியைகளில் ஒன்று என்பதை இனங்கண்டு கொள்வது 
சாத்தியமாகின்றது . இத்தகையவற்றைக் கொள்கையளவில் பிரித் 
தெடுத்து நோக்கமுடித்தாலும் , நடைமுறையில் அவை தமிழ் மக்கள் 
மனதில் விட்டுச் சென்ற சுவடுகளின் மறைமுகத் தாக்கத்தைத் தனி 
யாகப் பிரித்தெடுத்து நோக்க முடிவதில்லை , 


ஒரு குறிப்பிட்ட எண்ணங்களைப் , பழக்கவழக்கங்களைச் , 
செயல்களை உடைய ஒரு சமுதாயத்தினுள் இன்னொரு பண் பாட் 
டுப்பின்னனியுடையோர் புதுவாழ்வு குறித்தோ, தம் எண்ணப்பரப்பு 
தல்களுக்காகவோ வந்து சேரும்போது , இருபண்பாட்டின் கலப்பும் 
ஒரளவிற்காவது ஏற்படத்தான் செய்கின்றது . வந்தோரை , அந் 
நாட்டில் இருந்தோர் எந்த அளவிற்கு ஏற்றுக் கொண்டார்கள் என் 
பதைப் பொறுத்தே இந்தப் பண்பாட்டுக் கலப்பின் செறிவும் அமை 
கின்றது . இந்தப் பண்பாட்டுக் கலப்பின் செறிவு அக்காலப் புலவர் 
களின் எண்ணங்களையும் தொடுகின்றது : அதன் விளைவாக 
அவர்கள் படைக்கும் இலக்கியங்களும் , அங்கு வந்து புதிதாகச் 
சேர்ந்த பண்பாட்டின் சாயங்களலால் 

நனைக்கப்படுகின்றறன . 
இந்தப் பண்பாட்டுச் சாயம் எவ்வளவு முன்னைய 

பண்பாட்டி 
னுடைய சாயத்தை மாற்றியுள்ள தென்பதை இலக்கியங்களில் ஆட் 
சியுடையோரால் இனங்கண்டு கொள்ள முடியும் . இவ்விதம் இனங் 
காணும் முயற்சியின்போது சமனற்ற வழிவகைகளைக் கடைப்பிடித் 
தால் , தவறான முடிவுகள் பிறப்பதுடன் அம்முடிவுகள் படிப்போர் 
மனதில் ஆழமாகப் பதிவதற்கும் வாய்ப்புண்டு . 


எனவே தான் தமிழ் நாட்டினுடைய ஒரு குறிப்பிட்ட காலப் 
பண்பாட்டைப் பற்றிய அறிவைப்பெற அக்காலப் பகுதியில் வாழ்ந்த 
மக்களின் எண்ணங்கள் , அவற்றின் வழியாக அவர்கள் கொண்ட 
நடைமுறைகளைத் தெரிந்து கொள்வதுடன் , அக்காலப்பகுதியில் 
தமிழ்நாட்டிற்கு வந்து சேர்ந்த ஏனைய மக்களைப்பற்றிய விரிவான 


xi 


தெளிவான அறிவும் வேண்டியுள்ளது . ஊகத்தால் எழும் முடிவு 
களை அடித்துக்கூறி விட்டால் மட்டும் போதாது . அவை குறுகிய 
காலத்துள் ஆட்டம் கண்டுவிடும் . அப்போது உண்மைநிலை , ஊகம் 
எனும் போர்வையினின்றும் வெளிக் கொணரப்பட்டுவிடும் . 


தமிழ் நாட்டிற்கு ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குப்பின் வட 
நாட்டிலிருந்து பல்வேறுவகை மக்களும் வந்துள்ளனர் . இவர்களிற் 
பலர் வட 

- நாட்டில் தோன்றிய தமது மதக் கொள்கைகளைத் தமிழ் 
மக்களிடையேயும் பரப்பலாம் என எண்ணினர் . இதுவே பலரது 
உள் நோக்காக இருந்திருக்கவேண்டும் . இது நாம் இன்று கிடைக்கும் 
இலக்கியங்கள் வாயிலாக அறிந்து கொள்ளும் செய்தி . 


இந்தியா ஒருமொழி பேசி , ஒரு மதத்தைக் கடைப்பிடித்த 
நாடாக நீண்டகாலம் இருக்கவில்லை . ஆரியமக்கள் தம் வேதத்தைக் 
கொண்டு இந்தியாவிற்குள் நுழைந்த காலத்திலேயே , இந்தியாவில் 
ஏற்கனவே நிலைப்படுத்தப்பட்ட வலுமிக்க எண்ணங்கள் கொண்ட 
மக்கள் வாழ்ந்திருக்கின்றனர் . அவர்கள் வேதத்தைத் தம் பிரமாண 
மாகக் கொண்ட வைதீக மக்களை எதிர்த்துள்ளனர் . அவர்கள் 
வேதத்தை எதிர்த்ததுடன் , முன்னர் , மக்கள் மனதில் ஊன்றிக் 
கிடந்த எண்ணங்களுக்கு உருக்கொடுத்து , அவற்றை வலுப்படுத்தி 
மக்களிடை அவற்றை நிலை நிறுத்தி வைதீக மதத்தினை எதிர்த் 
தனர் . 

இந்த முயற்சியில் தோன்றிய மதங்கள் தான் பௌத்தம் 
சைனம் , ஆசீவகம் என்ற மூன்றும் . இவர்களிடை உள்ள அடிப்படை 
ஒற்றுமை , மூவரும் வைதீகக் கொள்கைகளைக் ( வேதங்களை நம்பும் 
கொள்கையினர் ) குறிப்பாக வைதீக மதத்தோர் யாகங்களில் 
கொடுக்கும் உயிர்ப்பலிகளை எதிர்த்து நின்றமைதான் . உண்மை 
யில் சைன தீர்த்தங்கரரான மகாவீரரும் , ஆசீவகமதத் தலைவனான 
மக்கலி கோசலரும் தொடக்ககாலங்களில் ஒன்றாகவே தம் எண்ணக் 
கோட்பாட்டுருவாக்கத்திலும் , தவமுயற்சிகளிலும் செயற்பட்டுள் 
ளனர் . பின்னர்தான் இவர்கள் தமக்குள் தோன்றிய கருத்து வேறு 
பாட்டால் தனித்தனி மதங்களை உருவாக்கினர் . இத்தகைய எண் 
ணங்களைக் கொண்டமக்கள் தமிழகத்திற்கு வந்து அங்கு தம்மையும் 
தம் எண்ணங்களையும் நிலைநிறுத்தும் முயற்சியில் ஈடுபட்ட போது 
எடுத்த இலக்கியங்கள் அவை தமிழ் மக்களிடை ஏற்படுத்திய 
பண்பாட்டுக் கலப்பின் சுவடுகளையும் எடுத்தியம்புகின்றன . இலக் 
கியங்களில் ஏற்பட்ட மாற்றங்கள் , மக்கள் மன திலும் அவர்கள் 
எண்ண உருவாக்கங்களிலும் செயல்முறைகளிலும் ஏற்பட்ட மாற் 
றங்களையும் எடுத்துக்காட்டுவன வாயமைகின்றன . எனவே தான் 


xii 


இவ்விதப் பண்பாட்டு வளர்ச்சிகளை எடுத்துக்காட்டும் நூல்களைப் 
பயிலும் போது அந்த வளர்ச்சி நிலைகளையும் , அங்கு ஏற்பட் 
டுள்ள மாற்றங்களையும் தெளிவாகப் புரிந்து கொள்வதற்காகப் 
புதிதாகக் கலந்து கொண்ட பண்புகளைப்பற்றிய முழுமையான 
அறிவைத்தேடிக்கொள்ள வேண்டியவர்களாகின்றோம் . 
முயற்சியில் ஒரு நிலையாகவே ஆசீவகர்களைப் பற்றிய இந்த 
நூல் அமைகிறது . 


*ஊழ்வினை உருத்து வந்தூட்டும் என்பதை 

இளங்கோ 
வடிகள் சிலப்பதிகாரத்தில் தன் காப்பியப் பொருள் களில் ஒன்றாகக் 
கொள் வதும் விதி விதி விதி இது மகனே எனப் பாரதியார் திருத 
ராட்டிரன் வாயிலாகப் பாஞ்சாலி சபதத்தில் அலறுவதும் இன்று 
தமிழ்ட் பொதுமக்களிடை மட்டுமென்றித் தமிழாய்வாளர்களிடமும் 
ஒரேவகைஎண்ண அடிப்படையில் எழுந்த வெளிப்பாடாகத் தென் 
படலாம் . இந்த விளக்கத்தின் மேல் கட்டப்பட்ட கருத்தொருமையா 
லேயே , விதியும் வினையும் , ஊழும் வினயும் , ஒருபொருட்குறித்த 
சொற்களாக இலக்கியங்களில் கையாள 

ளப்பட்டும் அது போலவே 
இச்சொற்கள் கையாளப்பட்ட இலக்கியங்களுக்கு விளக்கங்கள் 
அளிக்கப்பட்டும் வந்துள்ளன . ஆனால் உண்மைநிலை அதுவல்ல . 
ஊழ்வேறு வினை வேறு ; கர்மா வேறு விதிவேறு : ஊழும் விதியும் 
அதேபோலவே வினையும் கர்மாவும் ஒருபொருட்குறித்த இரு 
சொற்கள் , 


ஊழ் எனும் விதி ஆசீவகர்கள் மதக்கருத்தின் மையக்கல் . கர்மா 
எனும் வினை சைனர்கள் , பௌத்தர்கள் , இந்துமதத்தோர் ஏற் 
றுக் கொள்ளும் ஓர் எண்ணக்கோட்பாடு . ஊழ் எனும் விதியின் 
செயற்பாடு தனிமனிதனின் முயற்சியையோ செய்கைகளையோ 
அடிப்படையாகக் கொண்டதல்ல . ஊழ் எனும் விதி ஒரு உயிர் 
கருவிற்பட்டபோதே நியமிக்கப்பட்டுவிடும் . ஆனால் கர்மா எனப் 
படும் வினையோ முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்ற 
எண்ணத்தை அடிப்படையாகக் கொண்டு , ஒருமனிதன் ஒன்ற 
னைத்துய்க்கும் போது , அது , அவன் இன்றோ நேற்றோ , இப் 
பிறப்பிலோ முற்பிறப்பிலோ செய்த செயலின் , எண்ணத்தின் 
அடிப்படையாக வந்த விளைவாகவே இருக்கும் . அவ்வினை 
களை அவன் தன் முயற்சியினாற்றான் களைய முடியும் . 
ஆசீவகர்கள் விதியும் , சைனர்கள் , பௌத்தர்கள் இந்துக்கள் கூறும் 


எனவே 


xiii 


வினையும் ஒன்றல்ல . இவற்றின் வேறுபாட்டைத் தொடக்கநிலை 
யிலிருந்து காட்டி விளக்குவதே இந்த நூலின் முதன்மையான 
நோக்கமாகும் . இந்த வேறுபாட்டைத் தெளிவுறப்புரிந்து கொண் 
டாற்றான் தமிழிலக்கியங்களில் இச்சொற்கள் வெளிப்படுத்தும் 
கருத்தைத் தெரிந்துகொள்ளமுடியும் . இக்கருத்துக்களைக் கலப்பற்ற 
நிலையில் மனதில் தெளிவாகப் பதித்தாற்றான் தமிழ்மக்களின் 
பண்பாட்டு வளர்ச்சிகள் , இந்த மதங்களின் வளர்ச்சிக்குத் தமிழ் 
மக்கள் அளிதத எண்ணக் கொடைகள் ஆகியவற்றைத் துல்லிய 
மாகவும் தெள்ளிதாகவும் உணர்ந்து கொள்ளமுடியும் . 


இந்த நூலின் உருவாக்கத்தில் பலர் உதவியுள்ளனர் . நான் 
பணிபுரியும் உலகத்தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் இயக்குநர்களாக 
இருந்த பேராசிரியர் . ச . வே சுப்பிரமணியன் , பேராசிரியர் அ . ந . 
பெருமாள் இருவரும் இவ்வாய்விற்கு ஊக்கமூட்டியவர்கள் . இன் 
றைய இயக்குநரான பேராசிரியர் க . த . திருநாவுக்கரசு இந்நூல் 
முழுமையையையும் படித்து அணிந்துரை நல்கியவர் . இவர்களுக்கு 
நான் நன்றியும் கடப்பாடு முடையேன் . அறிவியலாய்வாளருக்கு 
ஆய்வுக்கூடம் போல இலக்கிய ஆய்வாளருக்கு நூலகங்கள் . இந் 
நிறுவன நூலகர்கள் திருமதி . அ . யோகமும் , திருமதி . இரா . பார் 
வதியும் இங்கு ஆய்வுசெய்வோருக்கு மனங்கோணாது உதவிபுரி 
பவர்கள் . இவர்களுக்கும் , இவர்களைப்போலவே எனக்கு உதவி 
புரிந்த அடையாறு நூலகம் , சென்னைப்பல்கலைக்கழக நூலகம் , கல் 
கத்தாதேசீய நூலகம் , உ . வே . சாமிநாதைய்யர் நூலகம் தமிழ்நாடு 
தொல்பொருள் ஆய்வுத்துறை நூலகம் , பல்கலைக்கழக மேற்கு ஜெர் 
மணியச்ை சார்ந்த ஹம்பேர்க் நூலகம் , பிரெஞ்சு நாட்டுத் தேசிய 
நூலகம் , ஆகியவற்றின் நூலகர்களூக்கும் என்றும் நன்றியுடையேன் . 


ஆசீவகர்கள் பற்றிய என் கைக்குக் கிட்டாத சில ஆய்வுக் 
கட்டுரைகளை எனக்கு அளித்ததுடன் நான் அங்கு இருந்த ஒரு 
திங்கள் காலத்திலும் ( ஏப்ரல் , 1987 ) பெறற்கரிய எண்ணங்களை 
நல்கிய சுவீடனைச்சார்ந்த , உப்புசாலா , பல்கலைக்கழகப் பேரா 
சிரியை ( திருமதி ) குனிலா எல்குண்ட்டிற்கும் ( Prof. Mrs. Gunila 
Elkund ) பேராசிரியை ( திருமதி ) ருத் வால்டனுக்கும் ( Prof. Mrs. 
Ruth Wallden ) நான் பெருநன்றியுடையேன் . அதே போல் பாரீஸ் 
நகரத்திலுள்ள சோர்போன் ( Sorbonne ) பல்கலைக்கழகத்தில் 
( மே 1987 ) ஆசீவகர்களைப் பற்றிச் சிறப்புரை ஆற்ற வாய்ப் 
பளித்த பேராசிரியை திருமதி . கலே ( Prof. Mrs.Caillet ) . டாக்டர் 
நளினி பல்பீர் ( Dr. Nalini Balbir ) இருவருக்கும் இச்சிறப்புரையின் 


xiv 


முடிவில் என் ஆய்வுணர்வைத் தூண்டும் வகையில் வினாக்களை 
எழுப்பி கலந்துரையாடிய பேராசிரியர்கள் அனைவருக்கும் என் 
நன்றிகள் பல . ஆசீவகர்கள் தொடர்பான சில ஆக்கபூர்வமான 
எண்ணக் 

கொடைகளை நல்கிய பேராசிரியர், ஆ . சிவலிங்கனா 
ருக்கும் நான் நன்றியுடையேன் . 


துன்பத்திலும் இன்பத்திலும் என் எண்ணங்களை நடுநிலைப் 
படுத்தி உறுதுணையாய் எனை வழிநடத்தும் என்குடும்பத்தின 
ருக்கு நான் நன்றியும் கடப்பாடுமுடையேன் . நூலை அச்சேற்றும் 
காலத்தில் பல்வேறு நிலைகளிலும் எனக்குத் துணைசெய்த எனது 
ஆய்வு மாணவி செல்வி பா . அருள் செல்விக்கும் இந்நூலை அச் 
சேற்றிய விஜயா அச்சகத்தினரான திரு. சுப்பிரமணியனுக்கும் என் 
நன்றிகள் . 


உலகத்தமிழாராய்ச்சிநிறுவனம் 
சென்னை 
14-7-88 . 


ர . விஜயலட்சுமி 


ள்ளே 


பக்கம் 


அணிந்துரை 


V. 


என்னுரை 


ix 


இயல் ஒன்று 


முன்னுரை 


1 - 18 


இயல் இரண்டு 


17 - 40 


தமிழ்நூல்களில் ஆசீவகக் 

கோட்பாடுகள் 


இயல் மூன்று 


- 


41 - 88 


தமிழிலக்கியத்தில் ஊழ் 


இயல் நான்கு 


தமிழகத்தில் ஆசீவகர்கள் பற்றி 89 - 99 
இலக்கியம் தவிர்ந்த ஏனைய 
செய்திகள் 


தொகுப்புரை 


100 


பின்னிணைப்பு 


ஆசீவகநெறியினை விளக்கும் 
தமிழ் நூற்பகுதிகள் உரையுடன் 


- 


மணிமேகலை 


101 - 110 


நீலகேசி 


111 - 140 


சிவஞானசித்தியார் 


141 - 153 


சொல்லகராதி 


154 - 163 


பயன்பட்ட நூல்கள் 


164 - 168 


இயல் ஒன்று 


முன்னுரை 


* தமிழகத்தில் மட்டுமன்றி இந்தியா முழுமையிலுமே வழக் 
கொழிந்த ஒரு குழுவினரின் கொள்கைகள் பற்றி , இன்றைய சூழ்நிலை 
யில் ஒரு ஆய்வு வேண்டியதுதானா ? என்ற வினாவிற்கு முதலில் 
நான் விடையளிக்க வேண்டிய கடப்பாடுடையேன் . இத்தகைய 
வினாரா குறிப்பாக இருசாரார் மனதில் எழக்கூடும் . ஒருசாரார் , தமிழ 
கத்தில் சமயம் என்றால் சைவசித்தாந்தமே ; ஏனைய சமயம் கூறும் 
நூல்களெல்லாம் அவை எவ்விதத் தகைமையுடையனவாயினும் 
ஆய்வுக்குரியன அல்ல என எண்ணுபவர்கள் . மறுசாரார் , அறிவிய . 
லும் , அதன் வளர்ச்சியுமே நாட்டிற்கு இன்று வேண்டியவை . 
ஏனைய ஆய்வுகள் மக்களுக்கு எந்தவித உய்தியையும் அளிக்க முடி 
யாதவை என எண்ணுபவர்கள் . இவ்விரு சாராருக்கும் , இவர்களை 
யொத்த ஏனையோருக்கும் இந்த ஆய்வினை நான் மேற்கொண்ட 
தற்கான சூழ்நிலையை எடுத்தியம்ப விழைகின்றேன் . 


தமிழில் காப்பியங்களை ஆழ்நிலையில் ஆய்வு செய்யும் 
வேணவா சிலப்பதிகாரம் , மணிமேகலை , பெருங்கதை , சீவகசிந்தா 
மணி போன்ற தமிழ்க் காப்பியங்களைப் படிக்கும் வாய்ப்பினை 
எனக்கு அளித்தது . இந்த முயற்சியில் நான்கு ஆண்டுகள் முன்னர் 
உயிர்களின் நிறக் , ( colours of the soul ) கோட்பாடு பற்றிய 
ஆய்வினை மேற்கொண்டேன் . உலகிலுள்ள உயிர்கள் , தம் செயல் 
களினால் உறும் வினையீட்டத்தின்போது நிறம் பெறுகின்றன 
என்பது சைனர்களின் சமயக் கொள்கை . இக்கருத்தினைப் பின் 
வரும் சீவகசிந்தாமணிப்பாடல் வெளிப்படுத்துகிறது . 


1 . ர . விஜயலட்சுமி , சமண ஆசீவக மதங்கள் , இலக்கியத்தில் 
நிறம் , பதிப்பாசிரியர்கள் , ( பதிப் .) ச . வே . சுப்பிரமணியன் , 
ந . கடிகாசலம் , ( சென்னை , உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் , 
1983 ) பக்கங்கள் ( ப - ள் ) . 316 - 323 


2 


மணியுயிர் பொன்னுயிர் மாண்ட வெள்ளியின் 
அணியுயிர் செம்புயிரி ரும்பு போலவாம் 
பிணியுயி ரிறுதியாப் பேசி னேனினித் 
துணிமின மெனத்தொழுதிறைஞ்சி வாழ்த்தினார் . 


மேற்காட்டிய பாடலில் மணிஉயிர் , பொன்னுயீர் , வெள்ளி 
உயிர் , செம்புயிர் , இரும்புயிர் என்று உயிர்களை உலோகங்களின் 
பண்புடையனவாய்க் கூறுவது சைன தத்துவக் கோட்பாட்டின்படி , 
உயிர்கள் வீடுபேறு அடையும் வழியில் அவைபெறும் பல்வேறு 
நிலைகளைக் குறிப்பதாகும் . அதாவது வினை அணுக்கள் உயிர் 
களைப் பிணிக்கும்போது , அந்த வினை அணுக்களின் வீறுக் 
கேற்ப உயிர்கள் நிறம் பெறுகின்றன . மணி போன்ற நிறமற்ற உயிர் 
தன் வினைகளுக்கேற்ற இலேசியம் ( Lesya ) எனப்படும் வினை 
அணுவினால் பிணியுறும் போது , அந்தந்த இலேசியங்களின் ஆற் 
றலுக்கேற்ற நிறம் , மணம் , சுவை போன்ற பண்புபுகளையும் பெறு 
கின்றன . பின்னர் உயிரின் முயற்சியினால் வினைகள் அற்றுப் 
போகும் போது , இந்த இலேசியங்களும் நீங்கி , உயிர் வீடுபேறு எய் 
தும் , இந்த இலேசியக் கொள்கையை ஆய்வு செய்யும் முயற்சியில் , 
இக்கொள்கையையொத்த ஆசீவகர்களின் அபிசாதிக் ( Abhijati ) 
கொள்கையினைப்படிக்கும் வாய்ப்புக் கிட்டியது . அபிசாதிக் கொள் 
கைப்படி மனிதர்கள் , அவர்கள் உருவமைதி , செயல்கள் போன்ற 
வற்றின் அடிப்படையில் ஆறுபிரிவினராய்ப் பகுக்கப்படுவர் . இப் 
பாகுபாடுகள் பற்றி மேலும் அறியும் ஆவலினால் ஆசீவகர்கள் பற்றி 
ஏ . எல் . பாசாம் எழுதிய நூலைப் பயின்றேன் . தமிழ்நூல்கள் 
ஆசீவகர்களைப் பற்றிப் பேசுகின்றன என்பதோடு இன்றைய 
நிலையில் இவர்களைப்பற்றிய செய்திகளைக் கொண்ட கருவூலங் 
களாகவும் அவை விளங்குகின்றன என இந்நூல் உணர்த் 


2. திருத்தக்கதேவர் , சீவகசிந்தாமணி . - பதிப் . உ . வே . சாமி 
நாதையர் , 6 ஆம் பதிப்பு . ( சென்னை . , 1957 ) , பாடல், ( பா ) . 3111 
3. A. L. Basham , History and Doctrines of the Ajivikas , Reprint , 
( Delhi , 1981. ) 


3 


தியது . ஆசீவகர்கள் பற்றித் தொடச்சியான செய்திகளையளிக்கும் , 
மணிமேகலை , நீலகேசி , சிவஞான சித்தியார் பரபக்கம் ஆகிய 
வற்றில் சைனர்கள் , பௌத்தர்கள் , இந்துக்கள் ஆகியோர் கூறும் 
வினைக்கொள்கையினின்றும் ( theory of Karma ) வேறுபட்ட ஊழ்க் 
கொள்கையின் ( theory of Niyati ) விளக்கத்தைக் காணமுடிகிறது . 


மனிதமுயற்சிக்கு மீறி நடக்கும் செயல்களை ஊழ் என்றும் 
தலையெழுத்தென்றும் கூறி மனவமைதி காணும் பான்மை இந்திய 
மக்களிடைமட்டுமன்றி உலகத்தின் பல்வேறு மக்களின் எண்ணங் 
களிலும் கலந்திருப்பது கண்கூடு . அத்தகைய ஓர் எண்ணத்திற்குக் 
கோட்பாட்டு வடிவம் கொடுத்து , விளக்கமளித்து , அதைப்பின் 
பற்றித் தமிழ்நாட்டிலும் ஒர் குழுவினர் வாழ்ந்திருக்கின்றன . 
அவர்கள் எண்ணங்களை ஒத்த கருத்துக்கள் தமிழர் எண்ணங் 
களிலும் கலந்திருக்கின்றன என்பதற்குத் திருக்குறளிற் காணப்படும் 
ஊழ் எனும் அதிகாரம் சான்றாகின்றது . இப்பகுதி பின்னர் விரிவாக 
எடுத்துக்காட்டப்பட்டு ஆய்வுசெய்யப்படுகின்றது . ஆசீவகர்களைப் 
பற்றித் தமிழ் இலக்கியங்களிற் காணப்படும் முதல் நேரடிக் குறிப் 
பாகப் பின் வரும் சிலப்பதிகார அடிகள் அமைகின்றன . 


கண்ணகி தாதை கடவுளர் கோலத் 
தண்ணலம் பெருந்தவத்தாசீவகர் முன் 
புண்ணியதானம் புரிந்தறங் கொள்ளவும் , 


7 


..................... 


4. சீத்தலைச் சாத்தனார் , மணிமேகலை , பதிப் . உ . வே . சாமி 
நாதையர், சமயக்கணக்கர் தந்திறங் கேட்டகாதை ( சென்னை , 
1898 ) 
5. நீலகேசி . பதிப் . ஏ . சக்கரவர்த்தி ( கும்பகோணம் , 1936 ) 


1 


8. அருணந்தி சிவாச்சாரியார் , சிவஞானசித்தியார் , பரபக்கம் , 
பதிப் . அழகப்ப முதலியார் , ( சென்னை , 1911 ) 
7. இளங்கோவடிகள் , சிலப்பதிகாரம் ( சென்னை , 1892 ) , 
27:99 


இந்த அடிகள் , கண்ணகிக்கும் கோவலனுக்கும் நிகழ்ந்த அவல 
முடிவைக் கேட்டுக் கண்ணகியின் தந்தையான மாசாத்துவான் 
மனம் நொந்து , தன் செல்வமெல்லாவற்றையும் பெருந்தவப்பேறு 
டைய ஆசீவகத்துறவிகள் முன் தானம் செய்ததைக் குறிப்பிடுகின் 
றன . மாசாத்துவான் ஆசீவகத் துறவிகளுக்குத் தானம் செய்தார் 
என்ற குறிப்பு இந்நூல் எழுந்த காலத்தில் ஆசீவகர்கள் தமிழ் 
நாட்டில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவதாகலாம் . 


தேரடியாகக் கூறும் முதற்குறிப்பு இதுவாக இருப்பினும் , ஆசீ 
வகர்கள் எண்ணங்கள் பொதிந்த இலக்கியக் குறிப்புகள் சிலப்பதி 
காரக் காலத்திற்கு முன்பு இருக்கவில்லையென்று கூறிவிடமுடியாது . 
பின்வரும் , கணியன் 

பூங்குன்றனாரின் புறநானூற்றுப்பாடல் 
இதனை வலுப்படுத்தும் ஓர் சான்றாயமைகின்றது . 


யாதுமூரே யாவரும் கேளிர் 
தீதும் நன்றும் பிறர் தரவாரா 
நோதலுந் தணிதலுமவற்றோரன்ன 
சாதலும் புதுவதன்றே வாழ்தல் 
இனிதென மகிழ்ந்தன்று மிலமே முனிவின் 
இன்னாதென்றலுமிலமே மின்னொடு 
வானந் தண்டுளி தலைஇயானாது 
கல்பொருதிரங்கு மல்லற் பேரியாற்று 
நீர்வழிப்படூஉம் புணைபோலாருயிர் 
முறைவழிப்படூஉம்மென்பது திறவோர் 
காட்சியிற் தெளிந்தனமாகலின் மாட்சியிற் 
பெரியோரை வியத்தலுமிலமே 
சிறியோரை இகழ்தலதனினுமிலமே. 


8. புறநானூறு , ( பழைய உரையுடன் ) , பதிப் , உ . வே . சாமி 
நாதையர் , 7 ஆம் பதிப்பு ; ( சென்னை , 1971 ) பா . 192 


( எல்லா ஊரும் நமது ஊரே . எல்லா மக்களும் நம் உறவினரே . 
நல்லதும் தீயதும் பிறர் தந்து வருவதில்லை . நோதலும் (பின்னர் ) 
அது தணிதலும் அத்தகையதே . சாக்காடு புதியதன்று வாழ்வை 
இனியது என்று மகிழ்ந்ததுமில்லை . முனிவுற்றபோது இன்னா 
தென்று இருந்ததுமில்லை , மின்னலுடன் மழை குளிர்ந்த துளியைப் 
பெய்தலால் அமையாது கல்லையலைத்து ஒலிக்கும் வளவிய பேரி 
யாற்று நீரின் வழியே செல்லும் தெப்பம்போல முறையின் வழிப் 
படுவது ஆருயிர் என்பதை நன்மைக் கூறுபாடு அறிந்தோர் காட்சி 
யின் வழிக்கண்டு தேர்ந்தோம் . எனவே நாம் பெரியோராய் விளங்கு 
பவரை வியப்பதுமில்லை . சிறியோரை இகழ்வதென்பது அதனிலு 
மில்லை .) 


மேற்காட்டப்பட்ட பாடலில் ஆருயிர் , நீர்வழிப்படும் புணை 
போல் முறை வழிப்பட்டுச் செல்கின்றபடியால் , ஒருவர் பெரியோ 
ரென்று அவரைப் பார்த்து வியப்பதுமில்லை . அதேபோல் வேறொ 
ருவர் சிறியவரென்று அவரை இகழ்வதுமில்லை என்று தெளிவாகக் 
கூறப்பட்டுள்ளது . முறை , என்ற சொல் நியதி , ஊழ் என்ற சொற் 
களின் பொருளையும் வெளிப்படுத்துவதாகப் பழந்தமிழிலக்கியங் 
களிற் கையாளப்பட்டுள்ளமை பின்னர் எடுத்துக் காட்டப்படும் . 
ஆசீவகர்களின் ஊழ்க் கொள்கைப்படி மனித முயற்சியினால் 
எதுவும் நடப்பதில்லை . ஒருவனுக்கு ஏற்படும் இன்பம் , துன்பம் , 
அவனுடைய செயல்கள் , அதன் விளைவுகள் எல்லாமே ஊழ் எனப் 
படும் நியதிப்படிதான் நிகழும் . உலகில் உள்ள உயிருள்ளன , உயிரில் 
லாதன , இவற்றின் எண்ணிக்கை , இவை வாழும் காலறிட்டம் , 
இவற்றின் பண்புகள் , அப்பண்பு மாற்றங்கள் , எல்லாமே ஊழினால் 
வரையுறுக்கப்பட்டவையே . அதாவது உயிர் கருவிற்பட்டபோது , 
அவ்வுயிர் உறும் மாற்றங்களனைத்தும் நியமிக்கப்பட்டுவிடும் . இவ் 
வெண்ணத்தை ஒத்த எண்ண வெளிப்பாட்டை மேலே காட்டிய 
புறநானூற்றுக்கு எழுதப்பட்ட பழைய உனரயிலும் காணமுடி . 
றது . 

" சாதலும் புதுவதன்றே " என்ற தொடருக்கு உரை எழுதும் 
போது .... சாதலும் புதிதன்று ; கருவிற்றோன்றிய நாளே தொ 
டங்கியுள்ளது .... என்று கூறுவது எண்ணிப் பார்க்கத்தக்கது . 
இந்த எண்ணமே பின்னர் மணிமேகலையிலும் ஆசிவகன் கூற்றாக 


பெறுதலுமிழத்தலு மிடையூறுறுதலும் 
உறுமிடத் தெய்தலுந் துக்கசுகமுறுதலும் 


8 


பெரிதவை நீங்கலும் பிறத்தலும் சாதலும் 
கருவிற்பட்ட பொழுதே கலக்கும் ? 


எனக் கூறப்பட்டுள்ளது . 


எல 


இதே புறநானூற்றுப் பாடலைத் தன் ஆய்வு நூலில் கர்மாவும் 
மறுபிறப்பும் ” என்ற தலைப்பின் கீழ் ஆய்வுசெய்த ஜி.எல் . ஹார்ட் 
( G.L. Hart ) 1 என்பார் கூறும் கருத்து , மேற்கூறிய எண்ணத்துடன் 
இணைத்துப் பார்க்கத்தக்கதே . இவர் இப்பாடலை வினையைப் 
பற்றிக் கூறும் பாடலாகக் கொண்டு , இங்கு வடநூல்கள் கூறும் 
வினைக் கொள்கை முற்றிலும் வேறுபட்ட வகையில் வெளிப் 
படுத்தப்பட்டுள்ளது எண்ணுகின்றார் .11 ஆனால் ஹார்ட் 
இந்தப் பாடற்பொருளைக் கர்மா எனப்படும்வினைக்கொள்கையுடன் 
தொடர்புபடுத்தாது , ஆசீவகர்களின் ஊழ்க்கொள்கையுடன் தொ 
டர்புபடுத்திப் பார்த்திருந்தால் அவருக்குத் தெளிவு கிட்டியிருக்கும் . 
முன்னர் எடுத்துக் காட்டியது போல் ஆசீவகர்களின் நியதி என்ற 
கோட்பாடு தமிழில் , ஊழ் , முறை , என்ற சொற்களால் தெளிவு 
படுத்தப்பட்டுள்ளது . அத்துடன் வினைக்கோட்பாடும் ஊழ்க்கோட் 
பாடும் தெளிவாக வேறுபடுத்தப்பட்டுத் தமிழிலக்கியங்களில் வெளிப் 
படுத்தப் பட்டுள்ளன . இவற்றின் விரிவான விளக்கங்கள் பின்னர் 
இந்நூலிற் தரப்பட்டுள்ளன . 


* 


வினைக் கொள்கையையும் , ஊழ்க் கொள்கையையும் ஒப்பிட்டு 
நோக்கும்போது , ஊழ்க் கொள்கை வினைக் கொள்கைக்கு ஓரளவு 
முற்பட்டு இந்திய மக்கள் எண்ணத்தில் வேரூன்றியிருந்தது என்றே 
கூறலாம் . மனிதன் தன்னாற்றலுக்கு அப்பாற்பட்ட செயல்களாற் 
பாதிக்கப்படும்போது , அந்நிகழ்ச்சிகளுக்கு விளக்கமளித்து அமைதி 


8 . 


மணிமேகலை , 27 : 159 - 162 . 


10. George L. Hart III . The poems of Ancient Tamil, Their Milieu 

and their Sanskrit counterparts , ( United states of America , 
University of California , 1975 ) P. 51. ff . 


11. ...... The most eloquent poem on Karma is Pur . 192 , where 

that subject is considered in a manner quite different 
from any north indian system .... " . bid , P. 68 . 


காண முயல்கின்றான் . இவ்விதமாக அமைதி காணும் முயற்சியில் 
சைனர்களும் பௌத்தர்களும் வினைக் கொள்கையை உருவாக் 
கினார்கள் . உயிர்களின் செயல்களே அவற்றின் அநுபவங்களுக்குக் 
காரணம் . இந்த அனுபவங்களை அகற்றவேண்டுமானால் உயிர்களே 
முயற்சி செய்ய வேண்டும் . வினைகள் தம்மை அணுகாதவாறு 
உயிர்கள் காத்து , வினையற்ற நிலையில் வீடுபேற்றை அடைய 
வேண்டுமென்பது இவர்களுடைய எண்ணம் . இவர்களிலும் சிறிது 
வேறுபட்ட நிலையில் இந்து சம்யத்தவர் உயிர்களின் வினைகள் 
இறையருளால் வேரறுக்கப்படவல்லவை என்பர் . ஆனால் இவ்விரு 
சாரார் எண்ணத்தைவிட முற்றிலும் வேறுபட்டது நியதி எனும் 
ஊழ்க்கோட்பாடு . இந்த எண்ணம் இயற்கையுடன் நெருங்கிய 
தொடர்புடையது . இயற்கையின் நியதியாம் நெறியைத் தம் ஊழ்க் 
கொள்கையில் உள்ளடக்கியுள்ளனர் ஆசீவகர்கள் . தமிழ் நாட்டு 
ஆசீவகர்களின் எண்ணத்தில் , நியதம் என்ற கோட்பாடு நான்கு 
வகைப்பட்டது . இதைச் சதுவாநியதம் என ஆசீவகர்கள் 
அழைப்பர் . அதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கவேண்டும் 

என்ற 
நியதி இருக்குமானால் அது நடந்தே தீரும் . அது நிகழும் போது 
எப்படி நிகழ வேண்டுமென்று விதிக்கப்பட்டதோ அப்படியேதான் 
நிகழும் . ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குட் தான் அதுவும் நிகழும் 
அதேபோல் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்றான் அது நிகழும் , இவ் 
வெண்ணங்களை ஆசீவகர்கள் ஆவது ஆம் ", ஆமாங்கு 
ஆம் ” “ ஆந்துணைஆம் ” , “ ஆங்காலத்து ஆம் ” என்று 
குறிப்பிடுவர் . இந்நான்கு எண்ணங்களும் பழந்தமிழ்ப் பாடல்களில் 
ஆங்காங்கு பயின்று வருவதை நாம் காணலாம் . எடுகோளாகப் பின் 
வரும் ஒளவையாரின் மூதுரைப் பாடலில் ஆங்காலத்து ஆம் ” 
என்ற எண்ணம் வெளிப்படுவதைக் குறிப்பிடலாம் . 


6 . 


அடுத்து முயன்றாலும் ஆகுநாளன்றி 
எடுத்த கருமங்கள் ஆகா- தொடுத்த 
உருவத்தால் நீண்ட உயர்மரங்களெல்லாம் 
பருவத்தாலன்றிப் பழா .19 


( சென்னை , 


கழக வெளியீடு , 


12. ஒளவையார் , மூதுரை , 

எண் . 42 , 1972 ) பா . 5 . 


8 | 


இப்பாடலில் , வினன ஈட்டத்திற்கோ , வினை நீக்கத்திற்கோ, வினை 
வேறுபாட்டிற்கோ இடமில்லை . நியதி எனப்படும் ஊழ்க்கொள்கை 
யடிப்படையிலான சதுவா நியதத்தில் , ஆங்காலத்து ஆம் என்ற 
கருத்தே விளக்கப்படுகின்றது . 


கூட 


நூல்கள் 


உலக 


மேற்காட்டிய பழந்தமிழிலக்கியங்கள் , எடுகோள்கள் , தமிழக 
வரலாற்றையும் , பண்பாட்டையும் மட்டுமன்றி இந்தியத் துணைக் 
கண்டத்தின் வரலாற்றையும் பண்பாட்டையும் 

அறிந்து 
கொள்ளும் கருவூலங்களாக விளங்குகின்றன என்பதைச் சுட்டிக் 
காட்டுகின்றன . வடஇந்திய நூல்கள் , இந்திய வரலாறு , பண்பாடு 
போன்றவற்றை அறிவதற்காக ஆய்வாளர்களாற் பயன்படுத்தப் 
பட்ட அளவிற்குத் தமிழ்நூல்கள் இதுவரை பயன் படுத்தப்பட 
வில்லை . இந்தியப்பண்பாடு என்றாலே வட இந்திய 
கூறுஞ் செய்திகள் மட்டுந்தான் என்றதொரு தவறான எண்ணம் 
உலகளவில் ஆய்வாளர்களிடை பரந்துவிட்டது . தமிழ் இலக் 
கியங்களிற் பொதிந்து கிடக்கும் பலசெய்திகள் 

ஆய்வு 
மேடைக்கு இன்னும் முழுமையாக எடுத்துச்செல்லப்படவில்லை . 
பழந்தமிழிலக்கியங்கள் பல , ஏன் அவற்றைப்பற்றிய அறிவுகூட 
இன்னும் வேற்று மொழியினர் கைக்கு எட்டவில்லை . 

இந்த 
இலக்கியங்கள் தகுந்த 

மொழிபெயர்ப்புகளினாலும் 
ஒருதலைச் சார்பற்ற ஆய்வுகளினாலும் உலக ஆய்வுமேடைக்கு 
எடுத்துச் செல்லப்படவேண்டும் . அப்போது இந்திய வரலாறு 
பண்பாடு ஆகியவைபற்றிய செய்திகள் வளமூட்டப் படுவதுடன் , 
அவற்றின் சில பகுதிகள் மாற்றியமைக்கவும் படலாம் . ஆய்வாளர்கள் 
இத்தகைய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் . அத்தகைய பெரும் 
பணியில் ஒரு சிறு துளியே இந்தத் “ தமிழகத்தில் ஆசீவகர்கள் " 
என்றநூல் . 


தரமிக்க 


ஆசீவகர்கள் யார் ? 


இந்தியாவில் ஆரியரின் வருகையாற்றோன்றிய வேதங்களை 
யும் , அவற்றைத்தழுவி நிற்போரையும் எதிர்த்துச் சில மதங்கள் 
தோன்றின , அவற்றுள் சார்வாகர்கள் , பௌத்தர்கள் , சைனர்கள் 
ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் . இவர்கள் 

தனிக் 
கடவுளையோ , அன்றேல் அக்கடவுளின் ஏற்றத்தையோ நம்பாத , 
வர்கள் . வேதங்கள் கூறும் சமயச் சடங்குகள் மக்களை உய்விக்க 
முடியாது என இவர்கள் நம்பினர் . எனவே வேத நெறி தழுவாத 


9 


வேதத்தை நம்பாத 13 இவர்கள் அவைதீக மதத்தினர் என்றழைக்கப் 
பட்டனர் . இத்தகைய அவைதீக மதத்துள் பௌத்த மதத்தைத் 
தோற்றிய பௌத்தருடனும் சைன மதத்தீர்த்தங்கரரான மகாவீர 
ருடனும் ஒரே காலத்தில் வாழ்ந்து பிறிதொருமதமான ஆசீவகத் 
தைத் தோற்றி நிறுவமுயன்றவர் மக்கலி கோசலர் . இவருக்கு 
முன்னரே ஆசீவகமதம் தோற்றம் பெற்றுவிட்ட தென்றும் இவர் 
இருபத்திநான்காவது ஆசீவகத் தீர்த்தங்கரர் என்றும் கூறுவர் .11 
ஆனால் தமிழ் நூல்கள் மக்கலி கோசலரே ஆசீவக மதத்தலைவர் 
எனக் குறிப்பிடுகின்றன .15 


வேதங்கள் இந்தியாவில் தோற்றுவிக்கப்படுமுன்பாகவே , துற 
விலீடுபட்ட மக்கள் குழாம் ஒரு பகுதியினராக வாழ்ந்துவந்தனர் 
என்பது ஆய்வாளர்கள் கருத்து . வாழ்க்கையிற்பிடிப்பில்லாத இத்த 
கைய துறவிகள் இந்த உலகம் , உயிர்களுக்கு உலகத்துடன் உள்ள 
தொடர்பு , உயிர்களின் துன்பங்கள் , அவற்றை நீக்கும் வகைகள் 
முதலியவற்றைப்பற்றி ஆழ்ந்து சிந்தித்தனர் . இவர்கள் தம் மெய் 
வருத்தம் நோக்காது உண்மையைத்தேடி அலைந்தனர் . இதனால் 
இவர்களைச் சிரமணர்கள் ( Sramana ) எனக் குறிப்பிடுவர் . இத் 
தகைய மெய்வருத்தம் நோக்காது உயிர்கட்கு உய்தி தரும் உண்மை 
நிலை தேடி அலைந்த குழு வினரைத்தான் தமிழிலும் சமணர் 
அமணர் 16 எனத்தொடக்க நிலையில் குறிப்பிட்டிருக்க வேண்டும் . 
காலபோக்கில் இச்சொற்கள் சமணர்களில் ஒரு குழுவினரான சைனர் 
களை , ( Jaina ) மாத்திரம் குறிக்கும் சொற்களாயின. வேதங்களையும் 


13. வேதநெறி நிற்போர் வைதீகர் எனப்படுவர் . 


14. Bhagavati Sura with the commentary of Abhayadeva , 3 vols 

Sitra , XV , 539 , Foliage . 258-9 , ( Bombay , 1918--1921 ) . 


15 , " மற்கலிதானேயிறை ” , நீலகேசி , ஆஜீவகவாதச் சருக்கம் , 

பா . 671 


16. வடமொழியிலுள்ள Sramana என்ற சொல்லில் , சொல் முதலில் , 
கூட்டுமெய் எழுத்துக்களான Sr என்பன இடம் பெறுவதால் r 
கெட்டு மாத்திரம் நின்று , பின்னர் நிலைபெற்ற அண்ணஇனத்தைச் 
சேர்ந்த 5 தன்னினமான ச கரமாக மாறி , சமணர் என ஆயிற்று . 
இதுதவிர , இரண்டு மெய்யெழுத்துக்களுமே கெட்டு அமணர் என 
வும் தமிழில் வழங்கப்பட்டது . 


10 


வகை 


வைதீகக் கருத்துக்களையும் எதிர்த்தெழுந்த இக்குழுவினர் இரு 

அடிப்படைக்கருத்தைக் கொண்டு விளங்கினர் . சைனர் 
பௌத்தர் 

( கி.மு. 5000 ) ஆகியோர் வினைக்கொள்கையைத் 
தம் மதத்தின் அடிப்படைக் கருத்தாகக் கொண்டனர் . ஏனைய 
துறவிகளுள் ஆறு குழுவினர்கள் சங்கங்களாகச் சேர்ந்து இயங் 
கினர் . இவர்கள் வினைக் கொள்கையை ஏற்காது ஊழ்க் கொள் 
கையைத் தம் அடிப்படைக் கொள்கையாகக் கொண்டனர் . பூரண 
கச்சபன் ( Parana kassapa ) , மக்கலி கோசலன் ( Makkhali Gosala ) , 
அஜிதகேச கம்பளி ( Ajita Kesakambali ) பகுடகச்சாயனன் ( Paku 
dha Kaccayana ) சஞ்சய பெலத்திபுத்திரன் ( Safjaya Belatthiputta ) , 
நிகண்டநாத புத்திரன் ( Nigantha Nataputta ) , என்ற அறுவரும் எப் 
போதும் கூட்டாகவே வாழ்ந்தனர் என்றும் , இவர்கள் புத்தரின் 
கொள்கைகளைப் பெரிதும் எதிர்த்து நின்றனர் என்றும் தெரியவரு 
கின்றது . இவர்களுட் பலர் தனித்தனியாகத் தம் கொள்கைகளை 
நிலை நிறுத்தியதாகத் தெரியவில்லை, மக்கலி கோசலர் ஒருவரின் 
கொள்கை மாத்திரமே தனிமதமாகப் பின்னர் நூல்களிற் கூறப்பட் 
டுள்ளது . இவர்கள் கர்மா எனப்படும் வினைக் கொள்கையை 
ஏற்றுக்கொள்ளவில்லை . அதற்கு எதிராக மக்கலி கோசலர் நியதி 
எனப்படும் ஊழ்க்கொள்கையைத் தன் மதத்தின் அடிப்படைக் 
கொள்கையாகக் கொண்டார் . முன்னர் கூறியது போல் ஊழ்க்கொள் 
கைப்படி உயிர்களின் இன்பதுன்ப அனுபவங்களுக்கு அவ்வுயிர் 
களின் செயல்களே காரணம் என்ற வினைக் கொள்கை ஏற்புடைத் 
தாகாது . அதாவது " முற்பகல் செய்யின் பிற்பகல்விளையும் " 
என்ற எண்ணத்திற்குப்பதிலாக ஆசீவகர்கள் ஊழ்க்கொள்கையை 
நம்பினர் . அதாவது நியதி / ஊழ் என அழைக்கப்படும் ஒரு வித 
வலுவே உலகத்தையும் உயிர்களையும் இயக்குவிக்கின்றது . ஊழின் 
படியே செயல்கள் நடைபெறும் . உலகத்து உயிர்களெல்லாம் நிய 
திப்படி ஒருகுறிப்பிட்ட எண்ணிக்கையுடையன . அவற்றின் பிறப்பு 
இறப்பு , அவைகளடையும் மாற்றம் , வீடு பேறு எல்லாம் முன்னமே 
நிறுவப்பட்ட ஊழின்படிதான் நடைபெறும் . எவ்விதம் ஒரு நூற்பந்தை 
விட்டெறிந்தால் அது ஒரு குறிப்பிட்ட அளவு நீண்டு , அதன் முடி 
வில் அது நீளும் தன்மை அற்று விடுமோ அவ்விதமேதான் உயிர் 
களின் இயக்கங்களும் ஊழ் எனும் ஆற்றலின் எல்லை வரை தான் 
செல்லும் . அதற்கு மீறி அணு அளவு கூடச் செல்லாது . இக்கொள் 
கையை நிலை நாட்டமுயன்றவரே மக்கலிகோசலர் . அவரைப் பின் 


17. A. L. Basham , op . cit , P. 10 ff . 


11 


பற்றிய குழுவினரே ஆசீவகர்கள் , வினை எனத் தமிழிற் கூறப்படும் 
பௌத்தர்கள் , சைனர்களுடைய வினைக்கொள்கையும் , ஊழ் எனப் 
படும் ஆசீவகர்களின் நியதிக்கொள்கையும் பின்னர் இந்நூலின் 
மூன்றாவது இயலில் விரிவுறத் தமிழிலக்கியங்களை அடிப்படை , 
யாகக் கொண்டு ஒப்பிடப்படுகின்றன . 


மக்கலி கோசலர் : 


வட 


முன்னர் குறிப்பிடப்பட்டது போல் மக்கலி கோசலர் , புத்தருட 
னும் , சைனமதத்தீர்த்தங்கரரான மகாவீரருடனும் ஒரேகாலத்தில் 
வாழ்ந்தவர் . மகாவீரருடன் மக்கலியும் ஒன்றாகவே தவ முயற்சி 
களை மேற் கொண்டார் . ஆறு ஆண்டுகள் ஒன்றாகவே இருவரும் 
தவம் புரிந்தனர் , ஆனால் இந்த ஆறு ஆண்டுகளிலும் இருவரிடை 
யேயும் அவ்வப்போது ஏற்பட்ட எண்ண வேற்றுமைகள் இவர்களை 
ஒருவரையொருவர் வெறுக்கவும் தனித்தனியாகப் பிரிந்து செல்லவும் 
வழிவகுத்தன . அதன்பின் பதினாறு ஆண்டுகள் மக்கலியும் 
மகாவீரரும் ஒருவரை ஒருவர் சந்திக்காது வாழ்ந்தனர் . இந்தப் 
பதினாறு ஆண்டுகளில் பல சீடர்கள் மக்கலியை வந்தடைந்தனர் . 
அத்துடன் மகாவீரருக்கு முன்பே மக்கலி ஞான நிலையை அடைந்து 
விட்டார் என்றும் தெரியவருகின்றது . மக்கலி மகாவீரரிடமிருந்து 
பிரிந்து போனதற்குக் காரணமாகச் சைன நூல்கள் ஓரிரு நிகழ்ச்சி 
களைக் 

கூறுகின்றன . மகாவீரரும் மக்கலியும் முதலில் 
இந்தியாவில் பணியபூமி ( Paniyabhumi ) என்ற இடத்தில் சந் 
தித்த நாட்தொட்டு ஒன்றாகவே பிச்சை ஏற்று வாழ்ந்தவர்கள் . 
இடையிடையே கருத்து வேற்றுமை ஏற்படும்போதெல்லாம் மக் 
கலிக்கு மகாவீரரிடம் வெறுப்பு ஏற்படுவது வழக்கம் . ஒருநாள் 
இருவரும் குமாரகாமம் என்ற ஊரை நோக்கி நடந்து கொண்டிருந்த 
போது பூத்துக் குலுங்கி நின்ற ஓர் எள்ளுச் செடியைக் கண்டார் 
மக்கலி . அதை மகாவீரருக்குக்காட்டி , அவருக்கு எதிர்காலத்தைப் 
பற்றிய அறிவு உண்டா என அறியும் நோக்குடன் ‘ அச்செடியில் 
எத்தனை காய்கள் உருவாகும் , எனக் கேட்டார் . மகாவீரர் அங்கு 
அச்செடியிலிருந்த ஏழுபூக்களையும் பார்த்து , இங்கு ஏழு காய்கள் 
கொத்தாகக்காய்க்கும் எனப் பதிலளித்தார் . இந்தக் கூற்றைப் பொய் 
யாக்க விரும்பிய மக்கலி, மகாவீரரை முன்னர் நடந்து போகவிட்டுத் 
தான் சிறிது பின் தங்கினார் . எள்ளுச் செடியை மகாவீரர் அறியாது 
வேருடன் பறித்துப் போட்டுவிட்டு விரைந்து நடந்து சென்று மகா 
வீரருடன் சேர்ந்து விட்டார் . மக்கலியும் மகாவீரரும் சென்றபின் 
னர் அவ்விடத்திற் பெய்த மழையினால் எட்செடி மீண்டும் வேரூன்றி 


12 


மகாவீரர் கூறியது போலவே ஏழுகாய்களைத் தாங்கி நின்றது . 
இதையறியாத மக்கலி, மீண்டும் அவ்வழியே வரும் போது மகாவீர 
ரிடம் , அவர் கூற்றுப் பொய்த்து விட்டதென்றும் எட்செடி காய்க் 
காது கருகிவிட்டதென்றும் கூறினார் . 18 ஆனால் மகாவீரரோ 
திடமாக அதை மறுத்து , தான் கூறிய கூற்றுப் பொய்க்காது என 
ஆணித்தரமாகக் கூறினார் . அத்துடன் மக்கலி, நீ செய்த செய் 
கையை நான் அறிவேன் ” . " எட்செடியைப் பறித்துப் போட்டாலும் 
அது மழையினால் மீண்டும் உயிர் பெற்று ஏழுகாய்களைத் தாங்கி 
நிற்கின்றது என்று கூறினார் 18. இந்நிகழ்ச்சியினைச் சுட்டிக் 
காட்டிச் செடி.களுக்கு மறுபிறப்பு இல்லையெனினும் புத்துயிர் 
பெறும் தன்மையுண்டென்றும் விளக்கினார் . இதை மக்கலி கண் 
முன் கண்டதும் மகாவீரரின் ஞானத்தை உணர்ந்து கொண்டார் . 
மகாவீரர் சொல் மெய்யானதைக் கண்டு அவர்மேல் வெறுப்புற்ற 
மக்கலி அவரைப் பிரிந்து செல்லத் தீர்மானித்துக் கொண்டார் . 
இக்கதைப் பொருளின் உண்மைநிலை எப்படிப்பட்டதாயினும் இது 
சைன நுலான பகவதிசூத்திரத்தில் கூறப்பட்டிருக்கிறது என்பதை 
மனதில் கொள்ளவேண்டும் . இதுபோலவே தவநிலையிலிருந்த ஒரு 
துறவியைக் கேலி செய்ய முயன்ற மக்கலியை , அத்துறவியினால் மக் 
கலியை அழிக்க ஏவப்பட்ட மந்திர ஆற்றலிலிருந்தும் மகாவீரர் காப் 
பாற்றியதாக சைன நூல்கள் கூறுகின்றன 19. இவ்விதம் காப்பாற்றப் 
பட்ட மக்கலி, மகாவீரரிடம் அந்த மந்திரத்தைத் தனக்குச் சொல்லிக் 
கொடுக்கும்படி கேட்டார் . அதை மகாவீரர் உடனடியாகச் செய் 
யாது , ஆறு திங்கள் கடுந்துறவின் பின்னரே அது ஒருவருக்குக் 
கைகூடும் எனக் கூறியதனால் மனமுடைந்து , மகாவீரரைப் பிரிந்து 
சென்று கடுந்தவம் செய்தார் . மகாவீரர் கூறியபடியே ஓர் குளக் 
கரையில் ஞாயிற்றை நோக்கித் தலைமேல் உயர்த்திய கையராய் 
மூன்று நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே ஒருபிடி அவரை விதையை 
உண்டு கடுந்தவஞ் செய்தார் . ஆறு திங்களில் அந்த மந்திர ஆற்ற 
லைப் பெற்றார் . அன்றிலிருந்து மக்கலிக்கு மெய்ஞ்ஞான உள்ளு 
ணர்வு மேலோங்கத்தொடங்கியது மாணவர்கள் அறிவுரை பெறுவ 
தற்காக இவரைச் சூழ்ந்தனர் . சாவத்தி நகரில் ( Savatthi ) 
ஜாலாஹல ( Halthala ) என்ற ஒரு குயப் பெண்ணின் பட்டறையில் 


18. Bhagavati sütra , op . cit . XV . 544 , foliage . 656-666 


19. lbid , XV , Sutra . 543 , Foliage . 885-6 


13 


வாழ்ந்து வந்தார் . அங்கு , நிலையாக ஓரிடத்தில் வாழாத இயல்பு 
வாய்ந்த (disacara ) ஆறு துறவியர்களின் துணையுடன் மக்களின் 
தேவைக்காக , ஆசீவகக் கோட்பாடுகளை இவர் தொகுத்து 
வகைப் படுத்தினர் . ஆசீவகர்கள் தம் தவமுயற்சிகளில் மிகுந்த ஈடு 
பாடுள்ளவர்கள் . எட்டுவிதக் கடுந்தவங்களைப்பற்றி இவர்கள் 
கோட்பாடுகள் கூறுகின்றன . இந்த எட்டுத் தவநிலைகளிலும் 
உயர்ந்த நிலை பேசாதிருக்கும் நிலையாகும் . இந்தப் பேசாதிருக்கும் 
நிலையை மக்கலி எய்தி , அதைக் கடைப்பிடித்தார் என்பதனை 
ஆசீவகர்களைப் பற்றிப் பேசுகின்ற ஏனைய நூல்களிலிருந்து அறி 
கின்றோம் . தமிழ்நூலான நீலகேசியும் மக்கலி பேசாதிருந்த நிலையை 


" உரையானிறைவன் உணலும் இலனாய்த் 

திரையான் நரையால் தெரிவில்லுருவம் 
என்ற அடிகளால் உணர்த்துகின்றது .10. 


மக்கலியின் பிறபெயர்கள் 


மக்கலிகோசலருக்கு , இந்தப் பெயர் எவ்வாறுண்டாயது ? 
இவரை மற்கலி எனத்தமிழ் நூல்களும் , " 1 மக்கலி , கோசலர் என்று 
பாளி நூல்களும் 39 மஸ்கரின் கோசால ( Maskarin Gasala ) எனப் 
பௌத்த வடமொழி நூல்களும் 3 , கோசலிகா புத்திரர் ( Gosalika 
putra ) கோசாலி புத்திரர் ( Gosali putra ) என மகாவத்து ( Maha 
vastu ) போன்ற நூல்களும் அழைக்கின்றன . இவை தவிர கோசால 


20 , நீலகேசி . பா . 873 . 
21. மணிமேகலை , 27 : 165 நீலகேசி , 8 : 671 


22. B.M. Barua , Ajivikas , Journal of the Department of letters , 
( Calcutta , University of Calcutta , 1920 ) vol.ii.P.5 
23. Sanskrit என்ற சொல்லைத் தமிழ்ப்படுத்தி எழுதும் போது 
சமக்கிருதம் , வடமொழி , போன்ற சொற்களை நூலாசிரியர்கள் 
பயன்படுத்துவர் . சமக்கிருதம் , என்று எழுதினால் " நன்கு செய் 
யப்பட்ட செம்மைப் படுத்தப்பட்ட மொழி என்ற பொருள் 
புலப்படாது . எனவே வடமொழி என்ற சொல் வடநாட்டு மொழி 
களான பாலி , பிராகிருதம் ஆகிய மொழிகளைப் பொதுவாகக் 
குறிக்குமாயினும் சிறப்பாகச் சம்ஸ்கிருதத்தையே குறிக்கப் பயன் 
படுத்தப்பட்டு வந்துள்ளமையினால் இந்நூலிலும் வடமொழி எனும் 
சொல்லே பயன்படுத்தப் பட்டுள்ளது . 


மங்கலீபுத்த ( Gosala Mankhaliputta ) என்ற பெயரும் இவருக் 
குண்டு . இப்பெயர் இவருக்கு இவர் தந்தையான மங்கலியைத் 
தொடர்பு படுத்தி " மங்கலியின் புதல்வன் என வழங்கப்பட் 
டது . மங்கலி, கோசால என்ற இரு சொற்களுக்கும் பொருள் காண 
முயன்ற அறிஞர்கள் , மங்கலி என்ற சொல்லை மங்கர் என்ற 
பாணர்களைக் குறிக்கும் சொல்லாகக் கொள்வர் . இவர்கள் ஓவியம் 
தீட்டுவதில் வல்லவர்கள் . கோசால என்ற பெயர் , இவர் அன்னை 
யான பத்தா ( Badda ) என்பவள் பசுக்கள் கட்டிவைக்குமிடமான 
கோசாலையில் இவரை ஈன்றெடுத்தபடியால் , ஏற்பட்டது என்பர் . 
இதுதவிர , கோசலருக்கு மக்கலி என்றபெயர் மா + கல் ( m & khal ) 84 
( தடுக்கி விழாதே ) என்ற வடமொழிச்சொற்களின் அடிப்படையாக 
வந்தது என்றும் கூறுவர் . 

இவ்விதமாகப் பல்வேறு நூல்கள் பல்வேறுவிதமாக மக்கலி 
கோசலரின் பெயருக்குக்காரணம் கூறினாலும் இவற்றின் வரலாற்றுத் 
தகைமை எண்ணிப்பார்க்கத் தக்கதே . இவை , இவரை எள்ளி நகை 
யாடுவதற்காகச் சைனர்களாலும் , பௌத்தர்களாலும் கட்டிவிடப் 
பட்ட போலிக் கதைகளாகவும் இருக்கலாம் . மக்கலி கோசலரின் அறி 
வுரைகளைப் 

பின் பற்றியோர் ஆசீவகர்கள் ஏன் அழைக் 
கப்படுகிறார்கள் . 
ஆசீவகர்கள் - பெயர்க்காரணம் 

ஆசீவகர் எனத் தமிழ் நூல்களில் அழைக்கப்படும் இவர்கள் 
*ஆஜீவக (Ajivika) என வடமொழியிற் குறிப்பிடப்படுகின்றனர் . 
ஆஜீவ ( ajiva ) என்ற வடமொழிச்சொல் , ஓர் வாழ்க்கை நெறி 
முறை ( mode of life ) , தொழில் , இல்லறத்தோராயினும் , துறவறத் 
தோராயினும் சேர்ந்துவாழும் ஒரு குழுவினர் , என்ற பொருள் பட 


என 


24. கோசலர் ஒருகாலத்தில் ஒருவரிடம் அடிமையாக வாழ்ந்து 
கொண்டிருந்தார் . ஒரு நாள் அவர் , கையில் எண்ணெய் நிரம்பிய 
சாடியினை எடுத்துக்கொண்டு, சேறுள்ள ஒரு இடத்தில் நடந்து 
சென்று கொண்டிருந்தார் . அது கண்ட அவரது ஆண்டான் , 
‘ தடுக்கி விழாதே ( skt , tata ma khal iti ) என்ற பொருளில் 
மாகல் எனக்கூறினார் . அவ்விதம் எச்சரித்தபோதும் , அவர் 
தடுக்கி விழுந்து விட்டார் . இதனால் , ஆண்டானின் சினத்திற்கு 
ஆளாகும் அச்சம் கொண்டு ஓடி ஒளிய முயன்றார் . அதை 
உணர்ந்த ஆண்டான் அவரைப் பின் தொடர்ந்து ஓடினார் . மக்கலி 
விரைந்து ஓட முயல அவர் அணிந்து கொண்டிருந்த ஆடையின் 
நுனியை ஆண்டான் பிடித்திழுக்க , ஆடை நழுவியது . ஆடை 


15 


நூல்களிற் பயன்படுத்தப்பட்டுவந்துள்ளது . ஆசீவகர்கள் ஓர் குறிப் 
பிட்ட வாழ்க்கை நெறிமுறையினைத் தம் , தொழிலாகக்கொண்டு 
வாழ்ந்தமையால் இப்பெயரை இவர்கள் பெற்றிருக்கலாம் .25 அதா 
வது , இவர்கள் துறவினை வீடுபேறு கருதி மேற்கொள்ள வில்லை . 
வாழ்வினை ஓட்டுவதற்காகத் துறவு எனும் நெறியைத் துணை 
கொண்டுள்ளார்கள் எனச் சமூகத்திலிருந்த ஏனையோர் எண்ணி 
னர் . துறவு நெறியைக் கடைப்பிடித்துக் கொண்டே இல்லற இன்பத் 
தையும் நுகர்ந்தனர் என இவர்கள் குற்றஞ்சாட்டப்பட்டு ஏனையோ 
ரால் எள்ளி நகையாடப்பட்டனர் . இவ்விதமான இவர்களது வாழ்க் 
கை நெறிமுறையினைப் பார்த்த ஏனைய மக்கள் இவர்களுக்கிட்ட 
பெயரே ஆசீவகர் என ஆய்வாளர்களிடை நம்பப்படுகின்றது . 
ஆசீவகர் என்ற பெயருடன் தேராசியர் ( Terisiya - Trairasika ) 
என்ற பெயரும் இவர்களுக்குண்டு . தேராசியர்கள் என்ற சொல் 
திரைராசிகர் ( trairasika ) என்ற சொல்லிலிருந்து மருவி வந்த 
தாகும் . உறுதி , மறுப்பு , அலட்சியம் ( assertion , negation , indiffer 
ence ) என்ற மூன்றும் இவர்கள் வாழ்வின் பண்புகளாயமைத்துக் 
கொண்டமையால் திரைராசிகர் ( trai- மூன்று ) என அழைக்கப்பட் 
டனர் . தமிழிலுள்ள தேவாரங்களிற் , குறிப்பாகத் திருஞான சம்பந்தர் 
பாடல்களிற் பிறசமயத்தோரைக் கண்டித்துக்கூறும் வரிகளில் தேரர் 
கள் என்றசொல் எடுத்தாளப்பட்டுள்ளது . இச் சொல் ஆசீவகர் 
களைக் குறிப்பதாகலாம் . . இதுபற்றி ஒரளவு விரிவாகப் பின்னர் 
மூன்றாவது இயலில் எடுத்துக் காட்டியுள்ளேன் . 


நழுவிய நிலையிலும் , துணியின்றி ஓடிவிட்டார் . ஒடிய மக்கலி 
அன்றிலிருந்து துறவு பூண்டுவிட்டார் . அதனால் ஆண்டானின் 
அக்கடைசி உரையான மகா , கல் என்ற சொற்கள் இணைந்து 
மக்கலி ஆகிவிட்டது என்பர் . 
25. A. F. R. Hoernle , Ajivikas , Encyclopaedia of Religion and 
Ethics, 12 volumes , ed . J. Hastings ( Edinburgh , 1908-26 ) vol . 
1. 2262 , 


16 


ஆசீவகர்களின் தமிழ் நாட்டு வருகை , 


என் 


ஆசீவகர்களைப் பற்றிய வரலாற்றுக் குறிப்புகள் , இவர்களால் 
எங்கும் குறித்து வைக்கப்படவில்லை . இவர்களைப்பற்றி இன்று நாம் 
அறிந்து கொள்வதெல்லாம் , பிறசமயத்தினர் இவர்களைக் கண்டித் 
துக்கூறும் பகுதிகள் வாயிலாகவே தெரியவருகின்றன . இவர்கள் 
தமிழ் நாட்டிற்கு முதலில் எப்பொழுது வந்தனர் என்பது பற்றித் 
தெளிவான சான்றுகள் எதுவும் கிடைக்கவில்லை . எனினும் இவர்கள் 
மௌரியர் காலத்தில் இலங்கையில் வாழ்ந்திருக்கின்றனர் 
பதைத் தேவநம்பியதீசனின் பாட்டனாரான பந்துகாபயன் “ ஆசீவ 
கர்களுக்கு உறைவிடம் " ( ajivikanam geham ) ஒன்றை அநுராத 
புரத்தில் அமைத்திருந்தான் என்று மகாவமிசம் - கூறுவதிலிருந்து 
அறியக் கூடியதாக இருக்கின்றது 26 . அசோகன் காலத்தில் ( கி.மு 
270. ) ஆசீவகர்கள் இந்திய நாட்டில் செல்வாக்குடையோராய் 
விளங்கியதை அவன் கல்வெட்டுகள் எடுத்துக் கூறுகின்றன . 
அசோகனின் தந்தையான பிந்துசாரன் காலத்திலேயே ஆசீவகர்கள் 
அரசனின் ஆதரவு பெற்றிருந்தனர் . ஆசீவக சங்கங்கள் பௌத் 
தர்கள் , சைனர்கள் போல் ஆங்காங்கு வேரூன்றியிருந்தனர் , 
அசோகன் காலத்தில் , கயாவிற்குப் பதினைந்து மைல் தொலைவி 
லுள்ள பாராபர் மலையில் 27 ( Baradar Hill ) ஆசீவகர்களுக்கு நன் 
கொடை அளித்த செய்தி நான்கு குகைகளிற் குறிக்கப்பட்டுள்ளது . 
வடநாட்டிற் செல்வாக்குற்றிருந்த ஆசீவகர்கள் குறிப்பாகத் தமிழ் 
நாட்டிற்கு எப்போது வந்தனர் என்பது பற்றித் திடமாகக்கூறமுடிய 
வில்லை . சந்திர குப்தமன்னனுட்பட பத்திரபாகுமுனி தலைமையில் 
சைனர்கள் சிரவணபெல்கோலாவிற்கு வந்தது போலவும் , அசோக 
தூதர்கள் பெருமளவில் தமிழ் நாட்டிற்கு வந்தது போன்றும் , ஆசீவ 
கத்துறவிகள் தமிழ்நாட்டிற்குக் குழுவாக வந்தமைபற்றி எங்கும் 
அறிய முடியவில்லை . ஆனால் இந்திய இலக்கியங்கள் கூறும் 
செய்திகளின்படி ஆசீவகர்கள் வரலாற்றை நோக்கின் அவர்கள் 
வடநாட்டை விடத் தென்னாட்டில் மிக்க செல்வாக்குடன் வாழ்ந் 
திருக்கின்றார்கள் என்பது தெரியவருகின்றது . 

அடுத்த இயலில் ஆசீவகர்களின் எண்ணக்கோட்பாடுகள் 
தொகுத்தளிக்கப்படுகின்றன . 


26. Mahavamsa , ed w . Geiger , Pali text society , London , 
1908. X.101-102 . 
27. Bhasham . L. op . cit . P. 150 


இயல் இரண்டு 


தமிழ் நூல்களில் ஆசீவகக் கோட்பாடுகள் 


1 


ஆசீவகர்களின் 

கொள்கைகளைத் தெளிவுற விளக்கும் , 
ஆசீவகர்களால் எழுதப்பட்ட முழுமையான நூலெதுவும் இதுவரை 
எமக்குக் கிடைக்கவில்லை . ஆயினும் , ஒழுங்குபடுத்தப்பட்ட இவர் 
களது கோட்பாட்டங்கிய நூல்கள் மக்களிடை வழங்கி வந்திருக் 
கின்றன என்பது ஏனைய சமய நூல்களிலிருந்து புலனாகின்றது . 
எடுகோளாக , மக்கலி சாவத்தி நகரில் ( Sravasti ) சாணன் ( Sana ) , 
கலந்தன் ( Kalanda ) ,கணியாரன் ( Kaniyara ) , அச்சித்தன் ( acchidda ) 
அக்கிவேசாயனன் ( Aggivesayana ) கோமாயபுத்தன் ( Gomaya 
putta ) ஆகிய ஆறு துறவிகளுக்கு இன்பம் , துன்பம் , பேறு , 
பேறின்மை , பிறப்பு , இறப்பு ஆகிய கோட்பாடுகளை விளக்கினார் 
எனப் பகவதீ சூத்திரத்திலிருந்து அறியமுடிகின்றது . இத்துறவிகள் 
அலைந்து திரியும் தன்மையுடையவராதலின் திசாசரர் 
( disacaras ) 

அழைக்கப்பட்டனர் . இவர்கள் தொகுத்த 
மகாநிமித்தம் என்ற நூலை மக்கலி மாற்றியமைத்தார் . இந் 
நூலில் எட்டுப்பகுதிகள் இருந்தன . தேவர்கள் ( திவ்வியம் ) , வியத் 
தகு நிகழ்ச்சிகள் ( ஒளத்பாதம் ) , விண் ( ஆந்தரீக்ஷம் ) , உலகம் 
( பௌமம் ) , ஒலி ( ஸ்வாரம் ) , பண்புகள் ( இலக்கணம் ) , உடல் 
( ஆங்கம் ) , வெவ்வேறுபட்ட பொருள் குறித்த பல்வேறு குறிப்புகள் 
( வியாஞ்சனம் ) ஆகிய பொருள்கள் இங்கு எடுத்தாளப்பட்டுள்ளன . 
இவற்றை ஆராய்ந்து மக்கலி பத்துப் பகுதிகளாகத் திருத்தியமைத் 
தார் என நாம் அறிகின்றோம் . தமிழ்நாட்டு ஆசீவகர்களிடையே 
மற்கலி நூல் ஒன்பதுவாங்கதிர் என்னும் பெயர்களுடைய 
நூல்கள் - வழக்கிலிருந்ததாகத் தெரிகின்றது . இந்நூல்கள் இன்று 


என 


1. Bhagavati Sitra , sitra 539 , fols . 658 669 . 


2. மணிமேகலை , 27 : 165 

மற்கலிதானேயிறையினி 
யொன் பதுவாங்கதிர் நூல் யாமுடையன . நீலகேசி , 671 . 


2 


18 


சைவ 


எமக்குக் கிட்டாத நிலையில் பௌத்த . சைன , 

சமயச் 
சார்புடைய நூல்களான மணிமேகலை, நீலகேசி , சிவஞான 
சித்தியார் , ஆகிய நூல்களில் ஆசீவகமதம் பற்றிக் கூறும் விளக்கங் 
களே இவர்களைப் பற்றி நாம் அறிவதற்குத் துணைபுரிகின்றன . 


பௌத்த மதத்தைத் தமிழ் நாட்டிற் பரப்ப எடுத்த முயற்சி 
களுள் மணிமேகலையும் ( கி . பி . 5 - கி . பி . - 8 ஆம் நூற்றாண்டின் 
முற்பகுதி ) ஒன்று . அழகு தமிழில் , பொருட் செறிவுடன் சொற் 
செறிவும் கலந்து அமைந்தது இந்நூல் . அன்றைய இந்தியாவில் 
குறிப்பாகத் தமிழகத்தில் நிலவிய சமய தத்துவக் கோட்பாடுகளை 
இந்நூல் தன்னகத்தே கொண்டு விளங்குவதைக் காணலாம் . இங்கு 
சமயக் கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் இருவகைத் திறன் 
களைக் காணலாம் . ஒன்று புத்தசமயம் தொடர்பான கருத்துக் 
களைப் பல்வேறு உத்திகளைப் பயன்படுத்தி வெளியிடுவது . இன் 
னொன்று புத்தசமயக் கருத்துக்களுக்கு முரணான சமயக் கருத்துக் 
களை அச்சமயவாதிகள் உரைப்பது போன்று எடுத்துக் கூறுவது . 
இப்பகுதிகளில் கண்டனம் குறைவாக அமையினும் , இக்கருத்துக் 
களை மணிமேகலை ஏற்றுக் கொள்ளாது புத்தசமயக் கோட்பாடு 
களையே ஏற்றுக் கொள்வதாகக் கூறுவதன் வாயிலாகப் புத்த 
சமயத்தின் உயர்வை ஆசிரியர் வெளிப்படுத்துகின்றார் . இந்நூலின் 
இருபத்தேழாவது காதையான சமயக்கணக்கர் தந்திறங் கேட்ட 
காதையில் , பூதவாதம் , வைசேடிகம் , சாங்கியம் , பிரம 
வாதம் , சைவம் , வைணவம் , ஆசீவகம் , சைனம் 
முதலிய மதக் கொள்கைகளையும் , இருபத்தெட்டாங்காதையான 
தவத்திறங்கேட்டுத் தருமம் பூண்டகாதையில் புத்தசமயக் 
கொள்கைகளையும் 

ஆசிரியர் 

விளக்குகின்றார் . மணிமேகலை 
ஒவ்வொரு சமயவாதியிடமும் 

அவர்கள் கருத்தைக் 
கேட்கிறாள் . அவற்றை ஏற்காத நிலையில் , இறுதியில் அவள் 
பௌத்தத்தை ஏற்றுக் கொள்கிறாள் . இந்தப் பகுதியிற்றான் 
ஆசீவகம் பற்றியும் கூறப்படுகின்றது . எனவே இங்கு கூறப்படும் 
ஆசீவகக் கருத்துகள் சாத்தனார் அந்தச் சமயம் பற்றி அறிந்த 
அளவோடுதான் அமைந்திருக்கும் என்பதை மனதிற் கொள்ள 
வேண்டும் . 


சென்று 


ஆசீவகக் கோட்பாட்டு வளர்ச்சி நிலை பற்றி அறியும் முயற்சி 
யில் மணிமேகலைக்கு அடுத்த தெளிவான நிலையை நீலகேசியிற் 


19 


றான் 


காணமுடிகின்றது எனலாம் . நீலகேசி பௌத்த நூலான 
குண்டலகேசியை எதிர்த்தெழுந்த நூல் . இங்கும் மணிமேகலை 
போல் மதம் பரப்புதலே அடிப்படை நோக்காகும் . சைன மதத்தவ 
ளான நீலகேசியின் வரலாறு சுல வயானது . எனினும் நூல் முழு 
வதும் பிறமத கண்டனமும் , சைன மதப் பரப்பலுமே வெளிப்படை 
யாகத் தெரிகின்றன . பௌத்த காதை ( Gathi ) இலக்கியங்களின் 
சாயலும் , அழகு தமிழ் நடையும் , தமிழ் நெடும்பாட்டுக்களின் 
தொடர்ச்சியாக அமைந்த இலக்கியப் போக்கும் கொண்ட மணி 
மேகலைக்கும் நீலகேசிக்கும் சமயம் பரப்பும் முறைகளிற் கூடச் சில 
வேறுபாடுகள் உண்டு . 


நீலகேசியில் சமயம் பரப்புதல் எனும் ஒரே நோக்கு அதன் 
காப்பிய நலனை மறைத்து மங்கடித்து விடுகின்றது . இந்தியாவில் 
அன்று நிலவிய தத்துவக் கோட்பாடுகளின் விளக்கங்களும் , 
அவற்றைச் சைனர் ஏற்காத காரணங்களும் , சைன மதச் சிறப்பு 
களும் தான் நீலகேசியில் முழு உருக் கொண்டிருக்கின்றனவே 
யன்றிக் கதைப் பொருளல்ல . கதை நூலின் தொடக்கத்தில் மட்டுமே 
சுவையாகப் பின் வருமாறு அமைகின்றது . 


சமுத்திரகாரன் என்ற மன்னனின் நாடான பாஞ்சாலத்தின் 
தலைதகரம் புண்டரவருத்தனம் . அந்நாட்டுச் சுடுகாட்டிலுள்ள ஒரு 
கோவிலில் பிடாரி என்னுந் தெய்வம் பேய்க்கணஞ் சூழக்குடியிருக் 
கின்றது . இக்கோவிலின் அருகே முற்றுந் துறந்த முனிவரான 
முனிச்சந்திரபட்டாரகர் வாழ்கின்றார் . ஒருநாள் அக்கோவிலில் 
ஆடுகளைப் பலியிட்டுப் பராக்கடன் தீர்க்கச் சில நகரமக்கள் 
வருகின்றனர் . ஆடுகளைப் பார்த்து மனம் நலிந்த துறவி அவற்றைப் 
பலியிடும் காரணத்தை மக்களிடம் வினவுகின்றார் . குழந்தைப் 
பேறில்லாத ஒரு பெண் , அக்கோவிற் பிடாரியின் 

அருளால் 
குழந்தைப் பேறடைந்ததையொட்டி , அப்பிடாரிக்கு வேண்டுதலை 
நிறைவேற்றும் பொருட்டு ஆடுகளைப் பலியிடுவதாகக் கூறினர் . 
இது கேட்டு முனிவர் , ஆடுகளுக்குப் பதில் மண்ணாலான ஆட்டுரு 
வத்தைப் பலியிடும்படி கூறுகின்றார் . மக்களும் அதைப்பின்பற்ற , 
அக்காட்டிலுள்ள பேய்கள் , தமக்கு ஊன்பலி கிடைக்காதபடியால் 
துறவிமேல் கோபமுறுகின்றன . தமக்கு 

ஊன் 

கிடைப்பதைத் 
தடுத்த துறவியை ஒழிக்க வல்லமைமிக்க ஒரு பேயைத் தேடு 
கின்றனர் . தொண்டைமண்டலத்திலுள்ள பழைய திருவாலங் 
காட்டில் நீலகேசி 3 எனும் பேயை அடைந்து , அத்துறவியைக் 
கொல்லும்படி வேண்டுகின்றன . நீலகேசி துறவியைக் கொல்லும் 


20 


முயற்சியிற் தோல்வியடைகின்றாள் . பின்னர் துறவியின் தவ 
வலிமையையுணர்ந்து , அவரிடமே சரணடை 

டகின்றாள் . 

துறவி 
அவளுக்குச் சைன தத்துவங்களை அறிவுறுத்துகின்றார் . எனினும் 
நீலகேசி தன் தவறுணர்ந்து முன் செய்த பிழைக்குத் தீர்வு கேட் 
கின்றாள் . முனிவரும் அவளை நாடெங்கும் சென்று அருகன் 
திறமுரைக்கும்படி பணிக்கின்றார் . இக்கட்டளையைத் தலைமேற் 
கொண்டு பல்வேறு சமயத்தினருடனும் அவள் சமயவாதம் புரிகின் 
றாள் . இவ்விதம் பல சமயத்தினரையும் வென்று வரும்போது சம 
தண்டத்தில் ஒரு தவப்பள்ளியை அடைகின்றாள் . அங்கு ஆசீவகத் 
தலைவனான பூரணனிடம் அவன் சமயம் பற்றிக் கேட்டு , அதன் 
தகுதியின்மை காட்டி அவனை வென்றதுடன் , அவனை ஆசீவக 
சமயத்தைப் பின்பற்றவும் வைக்கின்றாள் . 


மணிமேகலைக்கும் நீலகேசிக்கும் சமயம் பரப்பும் முயற்சியில் 
ஒரு குறிப்பிடத்தக்க வேறுபாடு உண்டு . மணிமேகலை பிற சமயங் 
களின் கோட்பாடுகளைக் கேட்டு அவற்றின் தகுதியின்மை கண்டு 
இறுதியில் புத்த சமயத்தைத் தழுவுகின்றாள் . ஆனால் நீலகேசி 
எல்லாச் சமயத்தினரின் கோட்பாடுகளையும் கண்டனம் செய்வ 
துடன் , அச்சமயத் தலைவர்களைத்தன் சமயத்தை ஏற்கவும் செய் 
கின்றாள் . நீலகேசியிலுள்ள ஆசீவகவாதச் சருக்க அமைப்பை 
நோக்கின் , இவ்வியலை மூன்று பகுதிகளாகப் பகுக்கலாம் . முத 
லாவது பகுதியில் , ஆசீவகன் தன் கொள்கைகளை எடுத்துக் 
கூறுகின்றான் . அதைத் தொடர்ந்து வரும் பகுதியில் அவன் 
கூறிய கொள்கைகளை அவற்றின் ஒவ்வாமை குறித்து நீலகேசி 
மறுக்கின்றாள் . இறுதிப் பகுதியில் ஆசீவகனைத் தன் சமயக் 
கொள்கைகளை ஏற்க வைக்கின்றாள் . 


நீலகேசியை அடுத்து ஆசீவகம் 

அடுத்து ஆசீவகம் பற்றிக் கூறும் நூலாகச் 
சிவஞானசித்தியார் விளங்குகின்றது . சிவஞான சித்தியார் 
முன்னைய இருநூல்கள் போலன்றிச் சைவ சமயத்தைப் பரப்பு 
வதற்காகவென்றே எழுதப்பட்ட சமயநூல் . காப்பியப் போர்வையிற் 
சமயம் பரப்பும் பண்பு இங்கில்லை , அருணந்தி சிவாச்சாரியாரால் 
எழுதப்பட்ட இந்நூல் தமிழிலுள்ள மெய்கண்ட சாத்திரங்களுள் 
ஒன்று . சிவஞான சித்தியார் இரு பகுதிகளையுடையது . சுபக்கம் 
என்ற பகுதியிற் சைவ சமயக் 

கருத்துக்களும் , பரபக்கம் என்ற 


3. நீலி எனவும் இப்பேய் அழைக்கப்படும் . 


21 


பகுதியிற் பிறசமயக் கருத்துக்களும் அவற்றின் மறுப்புகளும் 
கூறப்படுகின்றன . சுபக்கத்தில் 328 திருவிருத்தங்களும் , பரபக்கத் 
தில் 301 திருவிருத்தங்களும் அமைந்துள்ளன . பரபக்கத்திற் 
கூறப்படும் ஒவ்வொரு சமயக்கருத்தும் முதலிற் தொகுத்துக் கூறப் 
பட்டுப் பின்னர் அவற்றின் மறுப்புக்கள் கூறப்படுகின்றன . இவ்விதக் 
கருத்துத் தொகுப்புகள் அன்றைய சூழ்நிலையில் நிலவிய சமயக் 
கொள்கைகளை அறிய உதவுகின்றன . இந்நூல் எழுந்தகால 
மாகக் கி . பி . 13 ஆம் நூற்றாண்டிற்கும் 14 ஆம் நூற்றாண்டிற்கு 
மிடைப்பட்ட ஒரு காலப் பகுதியைக் கூறுவர் . 4 இந்நூலில் பத்துப் 
பாடல்கள் ஆசீவகன் தன் சமயக் கருத்தை விளக்குவதாகவும் , 
ஆறுபாடல்கள் அவன் கருத்துக்களுக்கு அருணந்தி சிவாச்சாரியார் 
மறுப்புக் கூறுவதாகவும் உள்ளன . 


பொதுவில் மணிமேகலை , நீலகேசி , சிவஞான சித்தியார் 
ஆகிய நூல்களிலுள்ள சமயக் கருத்துக்களின் வெளிப்பாடுகள் 
அக்காலத்தில் நாட்டில் நிலவிய சமயநிலையைப் பிரதிபலிப்பன 
வாய்க் காணப்படுகின்றன . பின்வரும் அட்டவணை மூன்று நூல் 
களிலும் எடுத்து கூறப்படும் சமயங்களைக் காட்டுகின்றது . 
மணிமேகலை 

நீலகேசி சிவஞான சித்தியார் 


1. அளவை வாதி 
( வைதீக வாதி ) 


பௌத்தம் 
1. குண்டலகேசி 1. உலகாயதன் மதம் 
வாதம் 
அருக்கசந்திரவாதம் 
மொக்கல வாதம் 
புத்தவாதம் 


2. சைவவாதி 


2. ஆசீவகவாதம் . 


2. சௌந்திராந்திகன் 

மதம் 


3. பிரமவாதி 


3. சாங்கிய வாதம் 3. யோகாச்சாரன் 

மதம் 


4. வைணவ வாதி 4. வைசேடிக 

வாதம் 


4. மாத்தியமிகன் 

மதம் 


4. N. Aiyaswami sastri , - Ajivikas, Journal 

Journal of the 
Sri Venkateswara Oriental Institute , vol . II , No. 2 , 
July - Decemter , 1941 , P ; 407 


22 


மணிமேகலை 


நீலகேசி 


சிவஞான சித்தியார் 


5. வேதவாதி 


5. வேத வாதம் 


5. வைபாடிகன்மதம் 


8. ஆசீவகவாதி 


6. பூதவாதம் 


6. நிகண்டவாதம் 


7. நிகண்டவாதி 


7. ஆசீவகன் மதம் 


8. சாங்கியவாதி 


8. பட்டாசாரியன் 
மதம் 


9. வைசேடிகவாதி 


9 , பிரபாகரன் மதம் 


10 , பூதவாதி 


10. சத்தப்பிரமவாதி 

மதம் . 


11 , மாயாவாதி மதம் 


12. பாற்கரியன் மதம் 


13. நிரீச்சுர சாங்கி 

யன் மதம் 


14 , பாஞ்சராத்திரி 

மதம் 


பல 


காண 


மணிமேகலையிற் காணப்படும் ஆசீவகக் கருத்துக்கள் 
நீலகேசியில் வளர்ச்சி பெற்றுள்ளன . சில விளக்கம் பெற்றுள்ளன 
ஆனால் 

சிவஞான சித்தியாரில் இத்தன்மைகள் இரண்டனுள் . 
எதையும் 

முடியவில்லை . இவற்றிற்குப் பதிலாகச் சில 
இடங்களிற் குழப்பத்தை அளிக்கக்கூடிய சில கருத்துகள் 
கூறப்பட்டுள்ளன . இவை பின்னர் சுட்டிக் காண்பிக்கப் 
படுகின்றன . எது எப்படியிருப்பினும் பொது நிலையில் இந்நூல்கள் 
அக்காலத்தில் இந்தியாவில் நிலை பெற்றிருந்த சமயக் கோட் 
பாடுகளை அறிந்து கொள்வதில் துணை புரிகின்றன என்பதிற் 
சந்தேகமில்லை . 


இந்நூல்களிலுள்ள ஆசீவக மதத்தைப் பற்றிக் கூறுகின்ற 
பகுதிகளை அடிப்படையாகக் கொண்டே இவ்வியலிலுள்ள 


23 


பாளி , 


ஆசீவகமதக்கோட்பாடுகள் விளக்கப்படுகின்றன . அவற்றிற்குத் 
துணையாகப் 

வடமொழி நூல்களிலுள்ள குறிப்புகள் 
கொள்ளப்படுகின்றன . இந்தப் பகுதிகள் தனியாக எடுக்கப் 
பட்டுப் பின்னிணைப்பில் இக்கால உரை நடையுடன் விளக்கப் 
பட்டுள்ளன . மணிமேகலையை முதலில் உ . வே . சாமிநாதைய்யர் 
பதிப்பித்தபோதும் , அதற்கு இவர் விரிவான உரை எழுதவில்லை . 
பின்னர் சைவசித்தாந்தக் கழகத்தால் இந்நூல் பதிப்பிக்கப்பட்ட 
போது ந . மு . வேங்கடசாமி நாட்டாரும் , ஒளவை . 

சு . துரைசாமிப் 
பிள்ளையும் எழுதிய பதவுரை விளக்கம் சேர்க்கப்பட்டது .5 
இன்றைய 

நிலையில் இந்த உரைதான் மணிமேகலையிலுள்ள 
ஆசீவகர்கள் பற்றிக் கூறும் பகுதிகளுக்கு விளக்கம் தரும் உரையாக 
விளங்கின்எறது நீலகேசிக்குப் பழைய உரையாகச் சமய திவாகர 
முனிவர் எழுதிய உரை ஒன்று உண்டு . இந்த உரையுடன் 
நீலகேசியை ஏ . சக்கரவர்த்தி 

என்பவர் 

பதிப்பித் 
துள்ளார் . இது தவிரப் பெரு மழைப் புலவர் பொ . வெ . சோம 
சுந்தரனார் என்பவரும் நீலகேசிக்கு உரை எழுதியுள்ளார் . இந்த 
உரை பெரிதும் சமயதிவாகர முனிவர் உரையைத் தழுவியே எழுதப் 
பட்டுள்ளது . பாடல்களிற்தெளிவில்லாத 

ஆசீவகர்கள் 
கருத்துக்கள் சமயதிவாகர முனிவரால் தெளிவாக்கப் பட்டுள்ளன . 
இவருடைய உரையை நோக்கும் போது இவருக்கு ஆசீவகமதக் 
கோட்பாடுகளிற் சிறந்த அறிவு இருந்திருக்கின்றது என்பது 
புலனாகின்றது . சிவஞான சித்தியாருக்குத் தத்துவப் பிரகாசரும் 
ஞானப்பிரகாசரும் உரை எழுதியுள்ளார்கள் . இந்த இரு உரை 


நயனார் 


பல 


பிள்ளை 


5. சீத்தலைச்சாத்தனார் , மணிமேகலை , ந . மு . வேங்கட 
சாமி நாட்டார் . வித்துவான் . ஒளவை சு . துரைசாமிப் 

பதவுரை விளக்கம் , 5 ம் பதிப்பு ( சென்னை 
கழகப் பதிப்பு , 1969. ) 
8 , நீலகேசி . அதே நூல் , பதிப்.ஏ . சக்கரவர்த்தி நயனார் . 

, 2 ஆம் பதிப்பு ( சென்னை , கழகப் பதிப்பு 
எண் . 1203 , 1973 ) 
7 . அருணந்தி 

சிவாச்சாரியார் , சிவஞானசித்தியார் 
பரபக்கம் ( சென்னை , கழக வெளியீடு ) 1968 , 

சிவஞானசித்தியார்- பரபக்கம் , தத்துவப் 
பிரகாசர் உரையுடன் , பதிப் . அழகப்ப 

அழகப்ப முதலியார் , 
சென்னை , 

1911 ) 
சிவஞான சித்தியார் - பரபக்கம் , பதிப் . சண்முக 
சுந்தர முதலியார் . ( சென்னை , 1878 ) 


24 


களுமே ஆசீவக வாதத்தைப் பொறுத்த வரை மணிமேகலை , 
நீலகேசி ஆகிய நூல்களிலுள்ள ஆசீவகவாதப் பகுதிகளைப் 
பின்பற்றி எழுதப்பட்டன போற் தோன்றுகின்றன . 

சில பகுதி 
களுக்குச் சைனர்களின் வினைக் கொள்கையை அடிப்படையாகக் 
கொண்டு உரை விளக்கமளிக்க முயன்றுள்ளது போன்று காணப் 
படுகின்றது . பின்னர் பின்னிணைப்பில் முதனூற் பகுதிகளுக்கு 
எழுதியுள்ள உரையில் இப்பகுதிகள் சுட்டிக் காட்டப்பட்டுள்ளன . 


என 


ஆசீவகர்கள் ஊழ் எனும் கொள்கையை ஏற்றுக் கொள்ளும் 
போதே , கர்மா எனும் வினைக் கொள்கையை மறுக்கின்றனர் . 
இன்று ஒரு உயிர் அநுபவிப்பவை முன்னர் அந்த உயிர் செய்த 
வினையின் விளைவே எண்ணுபவர்கள் வினை வாதிகள் 
இதை 

ஆசீவகர்கள் ஏற்றுக் கொள்ளாதபடியாற்றான் தமிழிலக் 
கியங்கள் இவர்களைக் காரணம் வேண்டாக் கடவுட் குழாம் 
( காரணத்தை ஏற்றுக்கொள்ளாத சமயவாதிகள் ) என அழைக் 
கின்றனர் . வட நூலார் இவர்களை இதே பொருட்பட அகிரியா 
வாதிகள் ( Akriyavadin ) எனக் கூறுவர் . பொதுவாக நியதி எனும் 
ஊழ்க் கொள்கை தமிழிலக்கியங்களில் இடம் பெறுமாற்றையும் அது 
வினையினின்றும் வேறுபடுமாற்றையும் அடுத்த இயலிற் 
காண்போம் . இந்த இயலில் ஆசீவகர்கள் , உலகம் பற்றியும் , உலகத் 
திற்கும் உயிர்களுக்குமுள்ள தொடர்பு பற்றியும் , உலக நிலைபேறு 
பற்றியும் , இவற்றுடன் தொடர்பான ஏனைய பொருட்கள் பற்றி 
இவர்கள் கொண்ட எண்ணங்கள் குறித்தும் , காணப்படும் 
செய்திகள் எடுத்துக் கூறப்படுகின்றன . 


அணுக்கள் 


தமிழ் நூல்களின்படி ஆசீவகர்கள் இந்த உலகிலுள்ள எல்லாப் 
பொருட்களும் அணுக்களாலானதாகக் கொள்கின்றனர் . நிலம் , 
நீர் , தீ , காற்று , உயிர் என அணுக்கள் ஐந்து வகைப்படும் என 
மணிமேகலையும் , நீலகேசியும் சிவஞான சித்தியாரும் ஒன்றுபட்ட 
எண்ணமுடையனவாக விளங்கினும் இந்த ஐந்து அணுக்களுடன் 


8 , நீலகேசி , ஆசீவகவாதச் சுருக்கம் , பாடல் , 668 . 


9 . 


மணிமேகலை 27 : 113 114 
நீலகேசி , 6 : 671 ; 6 : 874 . 
சிவஞானசித்தியார் , கழகப் பதிப்பு , பாடல் , 166 . 


25 


இன்னும் இரண்டு அணுக்களைச் சேர்த்து . மணிமேகலையும் 
சிவஞானசித்தியாரும் கூறுகின்றன . மணிமேகலையிலுள்ள பின் 
வரும் அடிகள் 


1910 


... நூற்பொருள்கள் ஐந்து 
உரந்தரும் உயிரொடு ஒரு நால் வகை அணு ” 

( 27 : 113-114 ) 


எனக்கூறுவதன் மூலம் நிலம் , நீர் , தீ , காற்று ஆகிய அணுக்களை 
விட உயிர் அணுக்கள் வேறுபட்டவை என்ற உணர்வைக்கொடுக் 
கின்றன . இவைதவிர இன்பமும் துன்பமும் இவையுமணு 
வெனத்தகு மென ( 27 : 169 ) மணிமேகலை கூறுவதனால் முற் 
கூறிய ஐந்து அணுக்களுடன் இன்பம் , துன்பம் இரண்டையும் கூட 
அணுவாகக் கொள்ளும் பான்மை புலனாகின்றது . மணிமேகலை 
இன்பம் , துன்பம் இரண்டையும் அணுவாகக் கொள்வதுபோல் , 
சிவஞானசித்தியார் , புண்ணியம் , பாவம் என்ற இரண்டையும் தம் 
முடன் சேர்ந்த ஒருவர் அணுவாகக் கொள்வார் எனக் கூறுகிறது . 


உன்னிப் பார்த்தால் மக்கலி கோசலர் கூறும் 

ஆசீவகக் 
கொள்கைகளை எடுத்துரைக்கும் புத்த நூல்களும் , சைன நூல்களும் 
அணுக்கள் பற்றி எதுவும் கூறவில்லை . ஆனால் ஆசீவகர்களுடன் 
தொடக்க நிலையில் ஒன்றாகவாழ்ந்த பகுடகச்சாயனர் என்பவரின் 
எண்ணப்படி உலகின் பொருட்களெல்லாம் ஏழுவகைக்காயங் 
களாகப் ( Kaya ) பகுக்கப்பட்டுள்ளன . இவை நிலம் , நீர் , தீ , காற்று , 
இன்பம் , துன்பம் , உயிர் 11 என்ற ஏழுமாகும் . மணிமேகலை அணு 
வெனக்கொள்பவை இங்கு காயம் என அழைக்கப்படுகின்றன . 
காயம் என்பது பொருள்கள் 

கொள்ளப்படலாம் . 
சிவஞானக் 

னசித்தியார் புண்ணியம் பாவம் இரண்டையும் சேர்த்துக் 
கொள்வது பிற்காலத்தில் சைன தத்துவங்களைப்பார்த்துச் செய்யப் 


எனக் 


10. மன்பெறு நுண்பொருளைந்து , 8 : 671 

“ உடங்கியணுவைந்துருவாயுளனே , 6 : 874 


11. Digha Nikaya , i , P. 56 . 

A. L. Basham . op.cit . P. 16 . 


26 


பட்டதோ என பாசாம் கருதுகிறார் , 19 ஏனெனில் இதையொத்த 
ஆசீவகக்கருத்து வேறெங்கும் குறிப்பிடப்படவில்லை . தமிழ்நூல் 
களில் இவ்விதம் கூறப்படுகின்ற அணுக்களின் பண்புகள் அடுத்து 
நோக்கப்படுகின்றன . 


அணுக்களின் பண்புகள் . 


1913 


உலகில் நிலைபெற்ற அணுக்கள் என்றும் நிலையானவை . 
அவற்றிற்கு அழிவு இல்லை . அதாவது புதிய அணுக்கள் தோன்று 
வதுமில்லை , பழைய அணுக்கள் கழிவதுமில்லை . இதையே சிவ 
ஞான சித்தியார் 

அணைதரா புதியவந்திங்கழிதரா பழையவான 
எனக்கூறுகின்றது . உலகின் எல்லாப்பொருட்களும் போலவே , 
அணுக்களும் ஊழ் எனும் ஆற்றலால் தமது எண்ணிக்கையளவில் 
நிலைபேறுடையவை . ஒரு தனி அணுவானது மானிடர் கண்களுக் 
குப் புலனாகாது .. தெய்வக்கண்ணுடையோரால் மட்டுமே அதை 
உணரமுடியும் . மாலைப்பொழுதில் ஒருதனிமயிர் கண்ணிற்குப் புலப் 
படாது . ஆனால் திரளான நிலையில் அது கண்ணுக்குப் புலப்படும் . 
இதுபோன்றே தனி அணுவும் சாதாரணக் கண்ணுக்குப் புலப்படு 
வதில்லை . இதையே மணிமேகலை , 


ஒரணுத் தெய்வக்கண்ணோருணர்குவர் 
தேரார் பூதத்திரட்சியுளேனோர் 
மாலைப் போதிலொரு மயிரறியார் 
சாலத்திரண்மயிர் தோற்றுதல் சாலும் ( 27 :146-159 ) 


என்ற அடிகள் வாயிலாக எடுத்துக்கூறுகின்றது . கீழே இவ்வணுக் 
களின் பொதுப் பண்புகளும் , சிறப்புத்தன்மைகளும் எடுத்து 
விளக்கப்படுகின்றன . 


பொதுப் பண்புகள் . 


பொதுப்பண்புகளில் குறிப்பிடத்தக்கது , அவை ஒன்றுடன் 
ஒன்று கூடிப்பின்னர் வேண்டியபோது பிரிவதாகும் . இப்பண்பையே 


12. A. L. Basham , op.cit . P. 266 


13. சிவஞானசித்தியார் , 7 : 168 


27 


" மலைமரமுடம் பெனத் திரள்வதுஞ்செய்யும் 
வெவ்வேறாகி விரிவதுஞ் செய்யும் ( 27 : 113-119 ) 


என்றும் , நீலகேசி 
" குழுவும் பிரியும் ” எனவும் எடுத்துரைக்கின்றன . பொருட்களின் 
உருவாக்கம் அணுக்களின் சேர்க்கையாலேயே நிகழ்கின்றன . இவ் 
விதம் சேரும்போது ஒரு அணு இன்னொரு அணுவாக மாற்றம் 
பெறாது . அதேபோற் சேர்க்கையின்போது ஒன்றனுள் ஒன்று உள் 
நுழைவதில்லை . இப்பண்பையே நீலகேசி உணன் மேயினுமுட் 
புகுதல் லுரையேம் .... ” ( 677. ) எனவும் , மணிமேகலை புதிதாய்ப் 
பிறந்தொன் றொன்றிற் புகுதா .... ” ( 27 : 128 ) எனவும் , “ புணர் 
தரா ஒன்றிற்புக்கொன்று ... ( 168 ) என்றும் கூறுகின்றன , ஒன்ற 
னுள் ஒன்று நுழையாததுபோலவே அணுக்கள் , ஒரு அணு , இரண் 
டணுவாகப் 

பிரிவதில்லை . அதேபோல இருந்த நிலையை 
விட்டுப் பரந்து நிற்பதோ , சுருங்கி நிற்பதோ நிகழ்வதில்லை . பொது 
வாகக்கூறின் அணுக்கள் தம் நிலை மாறாமல் சேர்க்கையுற்றுப் 
பொருட்கள் உருவாகின்றன . இவை எவ்விதம் மலை , மரம் போன்ற 
வலிமைமிக்க பொருட்களாக உருப்பெறுகின்றனவோ , அதேபோல் 
மூங்கில் போன்ற உட்துளையுடைய பொருட்களாகவும் உருவாகின் 
றன . இக்கருத்தே மணிமேகலையிற் பின்வருமாறு உணர்த்தப்பட் 


டுள்ளது . 


“ மன்னிய வயிரமாய்ச் செறிந்துவற் பமுமாம் 
வேயாய்த் துளைபடும் பொருளா முளைக்கும் 

( 27 : 135-136 ) 


ஆழ்தலும் , மிதத்தலும் அணுக்களின் பொதுப்பண்பாகும் . அத் 
துடன் இவை ஒன்றுசேர்ந்து ஒருபொருளை உருவாக்கும்போது 
சமமான விழுக்காட்டில் சேர்வதில்லை . அப்படியாயின் அணுக் 
களின் சேர்க்கை எந்த விழுக்காட்டில் நிகழ்கின்றது ? இவ்வினா 
விற்கு மணிமேகலை , 


நிறைந்த விவ்வணுக்கள் பூதமாய் நிகழிற் 
குறைந்து மொத்துங் கூடாவரிசையின் 
ஒன்று முக்காலரை காலாயுறும் 
துன்றுமிக்கதனாற் பெயர் சொலப்படுமே 

( 27 : 138-141 ) 


28 


என்றும் , சிவஞான சித்தியார் 


ஒன்றினை ஒருவி மூன்றங்குற்றிடா திரண்டுவிட்டு 
நின்றிடாதிரண்டு கூடும் நெறிநிலம் நான்கு நீர் 

மூன் 
றிரண்டழல் காலொன்றாய் இசைந்திடும் பூமி 

யிவ்வா 
றென்று நீர் தீகாலாகி ஈண்டுவதென்றியம்பும் . 

( 171. ) 


என்றும் விடையளிக்கின்றன . அதாவது எல்லாப் பொருட்களிலும் 
உயிர் அணு தவிர்ந்த ஏனைய அணுக்கள் எல்லாம் இடம்பெறவேண் 
டும் . இரண்ட தனியாக ஒருபொருளாகவும் , இன்னும் 
இரண்டணு இன்னொரு பொருளாகவும் உருவாவது முடியாது . 
எல்லாப் பொருட்களிலும் நிலவணு , நீரணு , தீயணு , காற்றணு 
என்ற நான்கும் இடம் பெற்றேயாக வேண்டும் . ஆனால் இவை 
சேர்ந்து ஒரு பொருள் உருவாகும்போது நான்கு , மூன்று , இரண்டு , 
ஒன்று என்ற விழுக்காட்டிலேயே ( 4 : 3 : 2 : 1 ) சேரும் . எந்த அணு 
அதிக விழுக்காடுடையதாக இருக்கின்றதோ அந்த அணுவின் 
தன்மைகொண்டு அந்தப் பொருள் பெயர் பெறும். எடுகோளாக 
நிலம் என்ற பொருளின் உருவாக்கத்தின்போது , நில அணு நான்கு 
விழுக்காடாகவும் , காற்று ஒரு விழுக்காடாகவும் , நெருப்பு இரண்டு 
விழுக்காடாகவும் , நீர் - மூன்று விழுக்காடாகவும் இருக்கும் . இவ் 
வணுக்களைச் சேர்ப்பதில் உயிர் முக்கிய பங்கு வகிக்கின்றது . 
மேற்கூறியவை அணுக்களின் பொதுப்பண்பாக அமையினும் , ஒவ் 
வொரு அணுக்களுக்கும் தனித்தனிச் சிறப்புப்பண்புகளும் உண்டு . 


அனுக்களின் சிறப்புப்பண்புகள் , 


அணுக்கள் மேற்கூறியவாறு ஒன்று சேரும் போது அச்சேர்க் 
கையில் அவ்வணுக்களுக்காய சிறப்புத்தன்மைகளும் உருவாகும் 
பொருளை நிர்ணயிக்கின்றன . நீர் அணு எப்போதும் குளிர்ந்ததன் 
மையதாயும் சுவையுடனும் விளங்கும் , நிலம் எப்போதும் வன்மை 


29 


யானதாகவும் , தீ எரிக்கும் தன்மையதாகவும் இருக்கும் . காற்று 
அசைதல் , இரைதல் ஆகிய தன்மையுடையது . உயிரணு அறிதல் 
அறிவித்தல் எனும் பண்புகளையுடையது . 

இப்பண்புகளைப் பால் என்ற சொல்லாற் குறிப்பிடப்படுவது 
மனதிற் கொள்ளத்தக்கது . 

நிலநீ ரெரிகாற் றுயிரினியல்பும் 
பலநீ ரவற்றின் படுபாலவைதாம் 
புலமாகொலி யொன்றொழிய முதற்காஞ் 
சலமாயதுதண்மையையே முதலாம் ( 675 ) 


என்ற நீலகேசிப்பாடலில் இச்சொல்லாட்சியைக் காண்கின்றோம் . 
பால் என்ற சொல்லாட்சி ஒவ்வொரு அணுக்களின் இயல்பான 
குணங்களையே குறிக்கும் என்பது நீலகேசியிலிடம் பெறும் 
( 6 : 676 ) குறித்த பொருளின் குணமாலிவையே என்ற 
அடியிலிருந்து புலனாகின்றது . ஒவ்வொரு அணுவிற்கும் 
ஆசீவகர்கள் பால் சொல்வதுபோல் அவற்றிற்குரிய சிறப்புச் சீர் 
களையும் எடுத்துரைப்பர் . 

என்பது இயல்பென்பதைக் 
குறிக்கும் . தீயின் இயல்பைக் குறிக்க நீலகேசியில் “ மேற்சீர் ” 
என்றும் மணிமேகலையில் “ மேற்சேரியல்பு என்றும் கூறப்படுவ 
தால் இது தெளிவுறுகின்றது . மேற்சீருடையது தீ . உயிர் , காற்று , 
இரண்டும் குறுக்கேயசையும் சீருடையன . நீரும் நிலமும் கீழ் 
நோக்கிச் செல்லும் சீருடையன . கீழ்வரும் அட்டவணை ஒவ்வொரு 
அணுவுக்குரிய பாலையும் , சீரையும் தெளிவுறக்காட்டுகின்றது . 


an 


.. 


பா . 


. 


14 . 

நிலனாய்ச் 
சிக்கென்பதுவு நீராயிழிவதும் 
தீயாய்ச் சுடுவதுங் காற்றாய் வீசலும் 

...... (மணிமேகலை 27 ; 142-144 ) 
எறித்தல் முதலாயின தீயினவாஞ் 
செறித்தலிரை யோடிவை காற்றிவை 
மறித்தல் லறிதல்லவை தாமுயிராங் 
குறித்த பொருளின் குணமாலிவையே ( நீலகேசி . 876 ) 

பாரதுகடினம் சீதம் 
தரும்புனல் சுடும்தீ வாயுச்சலித்திடும் உயிர்போதத்தாம் 

(சிவஞான சித்தியார் . 168 ) 


s 


30 


பால் ( குணம் ) 


சீர் ( இயல்பு ) 


அணுப் 
பெயர் 


சதம் ( குளிர்மை ) 


கீழ்ச்சீர் 


நிலம் 


வற்பம் ( கடினம் ) 


பணிந்தசீர் 


காற்று 


வீசுதல் , அசைத்தல் 


விலங்குசீர் ( குறுக்காய் 

அசைதல் ) 


எரித்தல் 


மேற்சீர் 


உயிர் 


அறிதல் , அறிவித்தல் 


மேற்சீர் 


ஒவ்வொரு அணுவிற்கும் தனிப்பட்ட பாலும் சீரும் கூறியது போல் 
தனித்தனி உருவ அளவு நேரடியாகக் கூறப்படவில்லை. ஆனால் , 
கீழ்க்காணும் ஆசீவகர் 

எண்ணங்களுக்கு . மறுப்புத் தெரி 
விக்கும் நீலகேசியின் இருபாடல்களும் உயிர் அணுக்களுக்கு உருவ 
அளவும் கூறப்பட்டிருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அளிக் 


கின்றன . 


பாலைப் பழத்தினிறத்தன வாய்ப்பல மாட்டொடுகண் 
ணாலெத்துணையு மகன்றைந்து நூறாம் புகை 

யுயர்ந்து 
ஞாலத் தியன்றன நல்லுயிரென்பது நாட்டு 

கின்றாய் 


aanand 


( 712 ) 


s 


ஒன்றினுளொன்று புகலிலவென்ற வுயிர்க 

ளெல்லா 
நின்றன தந்த மகலமு நீளமும் பெற்றனவாய் .. 

( 713 ) 


இப்பாடல்களில் , முதற்பாடல் நல்லுயிர்கள் வீடுபேறு பெறும் 


31 


நிலையில் ஐந்நூறு புகையளவுயர்ந்து 15 நிற்கும் என்றும் , இரண்டா 
வது பாலில் உயிர் அணு தனக்கென அகலமும் , நீளமுடைய 
தெனவும் கூறப்படுகின்றது , 


ஆசீவகர்கள் உயிர்களுக்கு உருவம் கூறுவது போலவே நிறமும் 
கூறுவது நோக்கத்தக்கது . இந்நிறக் கொள்கை ஆசீவகர்களின் 
அபிசாதிக் கொள்கை எனப்படுகின்றது . 


அபிசாதி ( Abhijati ) 


ஆசீவகர்கள் மனிதர்களை அவர்களுடைய பக்குவ நிலைப்படி 
ஆறுபிரிவாகப் பகுப்பர் . இப்பாகுபாட்டை அபிசாதி என்பர் . 
ஒவ்வொரு பிரிவிற்கும் ஒவ்வொரு நிறமுண்டு . வீடுபேற்றை 
நோக்கி மனிதன் செல்லும்போது ஆகக்கூடிய உயர் நிலையிலிருப் 
போரை வெண்நிறமாகவும் அதைத்தொடர்ந்து பொன்னிறம் , செந் 
நிறம் , பச்சை நிறம் , கருநீலநிறம் , கருநிறமெனவும் வகைப்படுத்துவர் . 
மணிமேகலையிலும் சிவஞான சித்தியாரிலும் இந்நிலைகள் தெளிவுற 
எடுத்துரைக்கப்பட்டுள்ளன . 


கரும்ம் பிறப்பும் கருநீலப்பிறப்பும் , 
பசும்ம் பிறப்பும் செம்ம் பிறப்பும் 
பொன்ன் பிறப்பும் வெண்ண் பிறப்பும் 
என்றிவ்வாறு பிறப்பினுமேவிப் 
பண்புறு வரிசையிற் பாற்பட்டுப்பிறந்தோர் 
கழிவெண்பிறப்பிற் கலந்து வீடணைகுவர் 

மணிமேகலை , 27 : 150-155 


என்ற மணிமேகலை அடிகள் மனிதப்பிறப்புகளை வரிசைப்படுத்து 
வதுடன் மிக்கவெண் பிறப்பில் வீடுபேற்றையடைவர் எனவும் கூறு 
கின்றன . அதுபோலவே சிவஞானசித்தியாரும் , 


யோஜனை 


15. ஐந்நூறு புகையென்பது இருநூற்றைம்பது 

யென்பர் சமயதிவாகர முனிவர் . 


நீலகேசி , அதேநூல் , உரை , பா . 712 


32 


வெண்மை நன் பொன்மை செம்மை 

நீல்கழி வெண்மை பச்சை 
உண்மையிவ் வாறின் உள்ளும் 

கழிவெண்மை ஒங்கு வீட்டின் 
வண்மையதாகச் சேரும் 

சிவஞானசித்தியார் 172 . 


............... 


என்ற அடிகள் வாயிலாக வெண்மை , பொன்மை , செம்மை , பச்சை , 
நீலம் , கழி வெண்மை ஆகிய நிறங்களை மனிதப்பிறப்புகளின் பல் 
வேறு நிலைகளைச் சுட்டக்கையாளுகின்றது . இந்த அபிசாதி என்ற 
சொல் தமிழ்நூல்களில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை . ஆனால் 
சைனபெளத்த உரைகளில் இந்தக்கொள்கையை அபிசாதி எனக் 
குறிப்பதுடன் ஒவ்வொரு நிறப்பாகுபாட்டின் கீழும் மக்கள் பின் 
வருமாறு 

வகைப்படுத்திச் சுட்டப்படுகின்றனர் . அங்குத்தர 
திகாயத்தில் இக்கொள்கை பூரணகச்சபனின் ( Pirapa kass8pa ) 
கொள்கையாக எடுத்தாளப்பட்டுள்ளது . இந்தப் பாளி நூல் பின் 
வருமாறு மக்களை வகைப்படுத்துகின்றது . 


1. கரும்பிறப்பு : கொலைத்தொழிலாற்றுவோர் , வேடர் , 
( Kaņha ) மீனவர் , திருடர்கள் , சிறைச்சாலைக்காவ 

லாளர் . 


2. நீலப்பிறப்பு : திருட்டுவாழ்வு மேற்கொண்ட புத்தபிக்குக்கள் . 

( nila ) 


-3 . செம்பிறப்பு : சைனத்துறவிகள் , 

(lohita ) 


4. பசும்பிறப்பு : ஆசீவக இல்வாழ்வோர் . இவர்களை ஏனைய 

( halidda ) 
சமயத்துறவிகளைவிட உயர்வாகக்கொள்வர் . 


5. வெண்மை : 

ஆண் 

பெண் இருபாலாருமடங்கிய ஆசீவகத் 
( sukka ) 

துறவிகள் . 
8. கழிவெண்மை : இங்கு தந்தவாச்சன் , கிசசங்கிச்சன் , மக்கலி 

( Parama-sukka ) 


33 


கோசலர் என்ற மூவரையுமே குறிப்பிடுவர் . ஒருகால் இவர் 
களுடன் கூடவே , அருகர்கள் , தீர்த்தங்கரர்கள் , ஆத்தர்கள் 
( aptas ) ஆகியோரையும் உள்ளடக்கியிருக்கலாம் , 16 


இவ் வகைப்பாட்டை நோக்கின் ஆசீவகர்கள் மக்களை அவர்கள் 
நிலை , தொழில், ஆகியவற்றினடிப்படையில் பிரித்திருக்கின்றனர் 
எனத்தெரிகின்றது . இதையொத்த ஒரு வகைப்பாட்டைச் சைனர் 
களும் கொண்டு விளங்குகின்றனர் . அதையே இலேசியக் 
கொள்கை யென்பர் 17 இலேசியக்கொள்கைக்கும் அபிசாதிக்கொள் 
கைக்குமுள்ள அடிப்படைவேறுபாடுகள் சில உண்டு. அபிசாதிக் 
கொள்கைப்படி உலகில் பிறப்புற்ற மனிதர்கள் அனைவரும ஆறு 
அபிசாதிப் பிரிவுகளையும் கடந்தே வீடு பேறடையமுடியும் . ஆனால் 
இலேசியக் கொள்கைப்படி உயிர்கள் எல்லாமே இப்பாகுபாட்டில் 
வகைப்படுத்தப்படுவதுடன் , இவ்வகைப்பாடு * அவ்வுயிர்களின் 
குணங்கள் , ஆன்மீக ஈடேற்றம் ஆகியவற்றின் . அடைப்படையிற் 
செய்யப்பட்டுள்ளன . உயிர்கள் தம் 

செயல்களினால் ஈட்டிக் 
கொண்ட பல்வேறு வினைப்பயன்களின் அடிப்படையில் இலேசியங் 
களைச் சேர்த்துக் கொள்கின்றன . வினைகளை உயிர்கள் ஈட்டிக் 
கொண்டது போலவே தம் செயல்களினால் அவற்றினின்று 
பட்டுக் கொள்ளவும் முடியும் , அபிசாதிக்கொள்கையையும் , வினைக் 
கொள். கையையும் ஒப்பிட்டு நோக்கும்போது , அபிசாதிக்கொள்கை 
செம்மையுறாத ஒருநிலையையும் , இலேசியக்கொள்கை அதனின்றும் 
வளர்ச்சியுற்ற ஒரு நிலையையும் சுட்டிநிற்பதைக் காண்கின்றோம் .18 
இந்நிலை ஒருவேளை அபிசாதிக்கொள்கை காலத்தால் முந்தியது 
என்ற எண்ணத்தையும் அளிக்கலாம் . இலேசிய கொள்கையிலும் , 
உயிர்களின் வினையீட்டத்திற்கேற்ப அவை கருமை , நீலம் , சாம்பல் . 
செம்மை , மென்செம்மை , வெண்மை ஆகிய ஆறு நிறங்களையுடையு 
மென விளக்கப்பட்டுள்ளது . இந்த நிறங்களை வினையீட்டத்தாற் 
பெறுவது போலவே குறிப்பிட்ட மணத்தையும் உயிர்கள் 

சைன இலேசியங்களின் பாகுபாடுகள் , அவை 
களில் நிலை பெற்றிருக்கும் காலம் , அவற்றினால் உயிர்களுக்கு 


விடு 


பெறு 


உயிர் 


கின்றன . 


16. A.L. Basham , op . cit . P. 245 . 
17. பார் , இந்நூலின் முன்னுரை , ப.ள் 1-2 . 
18. A.L , Basham , op . cit . , P. 245 


34 


ஏற்படும் விளைவுகள் 19 முதலியன விரிவான அளவில் விளக்கம் 
பெற்றிருப்பதுபோல் அபிசாதிகள் பற்றிய கோட்பாடுகள் தமிழ் நூல் 
களிலோ வடமொழி நூல்களிலோ விரிவாக இல்லை . இலேசியங் 
களின் தெளிவான விளக்கத்தை அபயதேவசூரி என்பவர் கூறும் 
பின் வரும் கூற்றில் காணமுடிகின்றது .20 


பல்வேறு நிறமுடைய படிக மணிகளுடே செலுத்தப்படும் நூல் , 
அப்படிக மணிகளின் நிறம் பெற்று விளங்குவது போல் , உயிரும் , 
நிறம்பெற்ற வினைப் பொருட்களை அடையும்போது , அவற்றின் 
நிறங்கொண்டு விளங்குகின்றது . இம்மாற்றத்தைச் சுட்டுவதே 
இலேசியமென்னும் சொல்லாகும் . 


இலேசியங்களிலிருந்து உயிர்கள் தம் செயலினால் விடுபட முடிவது 
போல் , அபிசா திகளிலிருந்து மனிதன் நினைத்தபோது தன்னை 
விடுவித்துக் கொள்ள முடியாது . அறுவகைப் பிறப்புகளினுடாக 
வும் மனிதன் சென்று ஈற்றில் கழிவெண் பிறப்பில் 91 வீடுபேறெய்து 
வான் . நீலகேசியில் நல்லுயிர்கள் என்று வீடுபேறெய்தும் நிலை 
யிலுள்ள உயிர்களைக் குறிக்கும்போது அவை " பாலைப் பழத்தின் 
நிறத்தை ஒத்துப் பல தூரம் பரந்து ஐந்து நூறாம் புகையுயர்த்து 
திற்கும் எனக் கூறப்படுவதை பாசாம் எடுத்தாய்வு செய்யும்போது 
பாலைப் பழத்தின் நிறத்தை நல்லுயிருக்கு ஒப்பிட்டதைத் தவறெனச் 
சுட்டிக் காட்டுகின்றார் .29 இதனை ஆராயப் புகுந்தால் இதற்கு 
விளக்க உரை எழுதிய சக்கரவர்த்தி நயனார் பாலைப் பழத்தைக் 
கருநிற முடையதாக எழுதியுள்ளதைக் காண்கின்றோம் .23 ஆனால் 
உண்மையில் பாலைப்பழம் ( mesua ferrea ) 

( mesua ferrea ) பொன்னிறமானது . 
இந்நிறத்தை வீடுபேறெய்தும் உயிருக்கு நீலகேசி ஆசிரியர் ஒப் 
பிட்டது ஏற்புடைத்தேயாகும் . தம் பக்குவ நிலைக்கேற்ப நிறம் 
பெற்ற உயிர்கள் உருவும் பெற்றுள்ளன . இத்தகைய நல்லுயிர்கள் 
உள்ளார்ந்த அறிவின்மை நீக்கம் பெற்று விளங்குபவை . இத்தகைய 


19. Uitarājjhāyana Sutta , The Sacred books of the East , Jaina 

Sutras, vol . I , XLV , chapter 34 , PP . 198-203 . 
20. Les ya Kos a , edited by Mohanlal - Bhantia and Sricandra 

Coradiya , ( calcutta 1966 ) 
21. மணிமேகலை , 27 : 155 
22. A. L. Basham , op . cit . P. 272 
23. நீலகேசி , சக்கரவர்த்தி நயனார் பதிப்பு , முன்னுரை ப . 240 


35 


உயிர்கள் , ஒரு தனி அணுவை - அது எந்த அணுவாக இருந்தாலும் 
அதை அறிந்து கொள்ளும் ஆற்றல் வாய்ந்தன . இவற்றையே 
தெய்வக் கண்ணுடைய உயிர்களெனவும் கூறுவர் . இத்தகைய 
நல்லுயிர்கள் தம் தகுதிக்கேற்ப இருவகை வீடுபேற்றை எய்துவதாக 
ஆசீவகர்கள் கூறுவர் . 


வீடுபேறு 


செம்போதக நெறி , மண்டல நெறி என்ற இருவகை வீட்டு 
நெறியில் , செம்போதக நெறியடைந்த நல்லுயிர்கள் மீண்டும் உலகிற் 
பிறப்பெய்தாதவர்கள் . மண்டல நெறியடைந்தோர் திரும்பவும் 
உலகிற்கு மீள்பவர்கள் . ஏன் இத்தகைய இருநெறிகள் ? என்ற வினா 
இங்கு எழுகின்றது . ஆசீவகர்கள் கொள்கைப்படி , உலகிலுள்ள 
உயிர்களின் எண்ணிக்கை நிலைபேறானது . 

புதிதாக உயிர்கள் 
தோன்றுவதில்லை . இருந்த உயிர்கள் அழிவதில்லை . இதனால் 
உலகில் என்றும் உயிர்களின் எண்ணிக்கையைச் சமப்படுத்து 
வதற்காக வீட்டு நெறியடைந்த . உயிர்களிற் சிலவற்றை மீட்டும் 
வரவல்லவை எனக் கொண்டார்கள் . இவ்வெண்ணத்தையே தமிழ் 
நூல்கள் பின் வருமடிகளிற் குறிக்கின்றன . 


. 


பண்புறு வரிசையிற் பாற்பட்டுப் பிறந்தோர் 
கழிவெண் பிறப்பிற் கலந்துவீ டணைகுவர் 
அழியல் வேண்டா ரதுவுறற் பாலார் 
இது செம் போக்கி னியல்பிது தப்பும் 
அது மண்டலமென் றறியல் வேண்டும் 

(மணி 27 : 154-158 ) 
இருபான்மையர் இவர் மண்டலர் செம்போதகர் 

என்றே 
வருபான்மையர் இவர் மண்டலர் மண்மேல் 

வருநூலும் 
தரு பான்மையர் 


(சிவஞானசித்தியார் , பரபக்கம் . பா . 176 ) 


மேற்கூறிய அடிகளில் செம்போதக நெறி தவறின் மண்டல 
நெறியை உயிரடையுமென்பது உணர்த்தப்பட்டுள்ளது . இக் 


36 . 


கருத்தையே பகவதி சூத்திரத்திலுள்ள ஒருபகுதி வாயிலாக பாசாம் 
விளக்குகின்றார் . . 


“ உயிர்கள் நியதியின் 

பாற்பட்டு வீடுபேறடையும் நிலையில் 
அவர்கள் ஒருகால் அதனின்றும் தவறி மீண்டும் உலகியல் வாழ்வில் 
உழல்வர் . ஒரு மனிதனின் இறுதி நாளிரவு மாணிபத்தன் ( Mani 
bhadda ) . புண்ணபத்தன் Punnabhadda ) என்ற இருதெய்வங்களும் 
அவன் உடலைத் தம் தண்மையான கைகளால் வருடிக்கொடுப்பர் . 
அம்மனிதன் அந்த உதவியை ஏற்றுக் கொள்ளாதபோது வீடு 
பேற்றை எய்துகின்றான் . இல்லையெனில் மீண்டும் உலகிற் பிறக் 
கின்றான் . 


இவ்விதம் மண்டல வீடுபேற்றை ஆசீவகர்கள் உருவாக்க 
வில்லையென்றால் அவர்களுடைய உலகிலுள்ள உயிர்களின் எண் 
ணிக்கை எப்போதும் நிலையானதே என்ற கொள்கை ஏற்புடைத் 
தாகாது . நியதிப்படி , ஓருயிர் 8,400,000 ( மகாகப்பங்கள் )) 
மகாகல்பங்கள் 25 ( Mahakappas ) கழிந்த பின்னர் வீடுபேறடையும் 


உயிர்களும் , அணுக்களும் நிலைபேறானவை எனக் கூறுவது 
போலவே உயிர்களுக்கு ஏற்படும் மாற்றங்களும் அவை தோன்றும் 
போதே நியமிக்கப்பட்டுவிட்டன எனும் நம்பிக்கையுடையவர்கள் 
ஆசீவகர்கள் . இந்த மாற்றங்கள் நான்கு வகைப்பட்டவை எனக் 
கொண்டு அவற்றைச் சதுவா நியதங்கள் என்பர் . 


சதுவாநியதங்கள் : 


அதுவா வதுவு மதுவாம் வகையு 
மதுவாந் துணையு மதுவாம் பொழுதுஞ் 


25 . 


24. A. L. Basham . op . cit . , P. 257 ff . 

ஒரு கால அளவை . புத்தகோசர் இந்தக் கால 
அளவைப் 

பற்றிப் பின்வருமாறு 

விளக்குவர் . " ஒரு 
குளத்திலுள்ள 

நீரை ஏழு 

தடவை 100 வருடத்திற்கு 
ஒரு துளியாக எடுத்து வற்றச் செய்யும் காலத்தை மகா 
கல்பம் என்பர். 
* Ibid P. 254 . 


.. 


37 


சதுவா நியதத் தனவா வுரைத்தல் 
செதுவா குதலுஞ் சிலசொல் லுவன்யான் 

( நீலகேசி . 704 ) 


னென்பது 


- 


என்ற நீலகேசிப் பாடலில் இந்த நான்கு நியதங்களுமுணர்த்தப் 
பட்டுள்ளன ஆவதாம் , ஆமாங்காம் , ஆந்துணையாம் , 
ஆங்காலத்தாம் 

என்ற 

இந்த நான்கு கோட்பாடுகளும் ஒரு 
பெண்ணின் வளர்ச்சி வாயிலாக நீலகேசியில் விளக்கிக் கூறப் 
பட்டுள்ளன . ஒரு பெண்ணை அரிவைப் பருவத்தையுடைய பெண் 
ஆவது ஆம் 

என்கிற நியதியாகும் . அதாவது 
குழந்தை அரிவையாகும் தன்மை நியதிப்படி முன் னரே நிலை 
நிறுத்தப்பட்டு விட்டது . அது 

குழந்தையாக இருந்து அதை 
வளர்க்கப்படுமாறு வளர்த்தால் அது தவறாது அரிவையாகவே 
வளரும் . இதுவே ஆமாங்கு ஆம் என்பதாகும் . அரிவையாக 
ஆகும்போது குறிப்பிட்டளவு 

உருவ 

அளவை அடைவது 
ஆந்துனையாம் என்பதாகும் . ஒருவருக்கு ஏற்படும் வளர்ச்சி 
ஒரு குறிப்பிட்ட 

அளவுக்குதான் உண்டாகும் . அதற்கு 
மேலாகவோ , குறைவாகவோ 

உண்டாகாது என்பதையே 
இது குறிக்கின்றது . 

குறிப்பிட்ட 

அளவு வளர்ச்சியே 
நியமிக்கப் பட்டு விட்டதாயின் அதற்குக் கூடவோ, குறையவோ 
ஆகாது என்பது போலவே அது வளர்வதற்கு எடுக்கும் காலமும் 
மாறுபடாது . 

ஒரு குழந்தை அரிவையாவதற்கு எடுக்கும் 
பன்னிரண்டு ஆண்டுகளின் எண்ணிக்கை அக்குழந்தை கருவிற் 
பட்ட போதே ஊழின் ஆற்றலால் நியமிக்கப்பட்டு விடுகின்றது . 
இதுவே ஆசீவகர்கள் கூறும் ஆங்காலத்து ஆம் என்பதாகும் . 
ஆங்காலத்து ஆகும் 

கூறும் 

ஆசீவகர்களே தமக்கும் 
காலம் எனும் கோட்பாடு கிடையாது என்று கூறுவது சிந்திக்கத் 
தக்கதே . " கணமேயெனினும் ஒரு காலமில்லை ! 5 

என்ற 
நீலகேசி அடியை இங்கு நோக்கின் ஆசீவகன் தனக்குக் காலம் 
இல்லையென்று கொள்வது தெரிகிறது . இதை அடிப்படையாகக் 
கொண்டே நீலகேசியும் , ஆசீவகனை , “ காலயில் ரல எனக் 
கொள்ளும் நீ எப்படி ஆங்காலத்து ஆம் எனும் கொள்கையை 
எடுத்துரைக்கின்றாய் என வினவுகின்றாள் . 27 


எனக் 


26. நீலகேசி , பா . 677 . 
27. மேற்படி . பா . 721 , 


- தறிய ஊழிற்பட்டுச் செல்வதிவ்வுலகம் என்றான் 29 

38 
ஊழின் செயலால் சதுவா நியதங்கள் செயற்படுத்தப்படுவது 
போலவே , மனித வாழ்வில் ஏற்படும் சில நிகழ்ச்சிகளும் பிறக்கும் 
போதே நிர்ணயிக்கப்பட்டு விடுமென ஆசீவகர்கள் கருதுவர் . 
இந்த நிகழ்ச்சிகள் தவிர்க்க முடியாத நிகழ்ச்சிகள் எனப்படும் . 
தவிர்க்க முடியாத நிகழ்ச்சிகள் : 

பெறுதலு மிழத்தலு மிடையூ றுறுதலும் 
உறுமிடத் தெய்தலுந் துக்கசுக முறுதலும் 
பெரிதவை நீங்கலும் பிறத்தலுஞ் சாதலும் 
கருவிற் பட்ட பொழுதே கலக்கும் 

( மணி , 27 : 159-162 ) . 
என்ற மணிமேகலை அடிகள் பேறு , இழப்பு , இடையூறு , உறுமி 
டத்து எய்துதல் , துக்கம் சுகமுறுதல் , அவற்றின் நீக்கம் , பிறத்தல் , 
சாதல் முதலியன மனிதன் பிறக்கும்போதே நியமிக்கப்பட்டுவிட்டன 
என்பதைச் சுட்டுகின்றன . மேற்கூறியவற்றில் இடையூறுறுதல் உறு 
மிடத்து எய்து தல் முதலிய இரண்டையும் தவிர ஏனையவற்றைத் 
" தவிர்த்துவிட முடியாதவை என்ற தலைப்பில் மக்கலிகோச 
லர் தனது ஆசீவகக்கோட்பாடுகளடங்கிய நூலில் கூறியதாகப் பக 
வதி சூத்திரம் எடுத்துரைக்கின்றது . 28 சிவஞான சித்தியாரும் ,, 

பேறிழவிடையூறின்பம் பிரிவிலா திருக்கை மற்றிம் 
வேறொரு நாட்டிற் சேறல் விளைந்திடுமூப்புச் சாதல் 

கூறிய எட்டும் முன்னே கருவினுட் கொண்டதாகும் 
என்றபாடல் வாயிலாகப்பேறு , இழப்பு , இடையூறு , இன்பம் , 
பிரிவிலாதிருத்தல் , வேறொரு நாட்டிற்குச் செல்லுதல் , மூப்பு , சாதல் 
என்ற எட்டையும் கூறுகின்றது . இங்கு பிரிவிலாதிருத்தல் , வேறொரு 
நாட்டிற்குச் செல்லுதல் என்பவை ஏனைய நூல்களிற் கூறப்படா 
தன . இவை பிற்காலத்தில் கோட்பாட்டு வளர்ச்சியின் விளை 
வாக ஏற்பட்டனவாகலாம் . மேற்கூறிய கோட்பாடுகள் தவிர நீல 
கேசியில் ஆசீவகனை மறுத்துக் கூறும் பகுதிகளிலிருந்து சில செய்தி 
களை அடிப்படையாகக் கொண்டு ஆசீவகர்கள் அவிசலித நித் 


28. A.L. Basham . op cit . p . 255 
29. சிவஞானசித்தியார் . பா . 173 . 


39 


தியத்துவம் என்ற ஒரு கொள்கையைக் கொண்டு விளங்கினர் 
எனப்பாசாம் கருதுகின்றார் . இக்கொள்கை தமிழ் நூல்கள் தவிர 
வேறெங்கும் விளக்கப்படவில. ஒருகால் இது பகுடகச்சாயனர் 
என்ற மக்கலி கோசலருக்கு முற்பட்ட கோட்பாட்டாளரின் கருத்தாக 
அமைந்து பின்னர் தமிழ்நாட்டு ஆசீவகர்களால் மேலும் வளர்க்கப் 
பட்டிருக்கலாமென பாசாம் எண்ணுகின்றார் .30 


அவிசலிதநித்தியத்துவம் : 


நீலகேசியில் அணுக்களையும் , அவை தொடர்பான செய்திக 
ளையும் கூறும்போது அவை நிநரமானவை என ஆசீவகனாற் 
கூறப்படுகின்றன . இக்கருத்தை நீலகேசிக்கு உரை ( கிபி .10. ஆம் 
நூற்றாண்டு ) எழுதிய சமயதிவாகர முனிவர் அவிசலித நித்யத்துவம் 
எனக்குறிப்பிடுகின்றார் .31 மாதுடா நிலைபேறு என இதை மொழி 
பெயர்க்கலாம் . ஒரு காலத்தில் நோயில்லா திருந்தவன் பின்னொரு 
காலத்தில் நோய்வாய்ப்பட்டு நிற்பதைப் பார்த்தும் உலகில் எல்லாம் 
மாறுபடாது நிலைபேறுடையனவாயுள்ளன எனக்கூறுவது பொரு 
ளற்றது என நீலகேசிவா திடுகிறாள் . இதுபோன்ற பல , எடுகோள்கள் 
பொருள்கள் மாறுபடா நிலைபேறுடையவை , என்ற எண்ணத்தை 
முறியடிக்கும் நோக்குடன் நீலகேசியில் எடுத்துக் காட்டப்பட்டுள் 
ளன . இவற்றைப் பின்னிணைப்பில் முதல் நூற்பகுதிகளை விளக்கும் 
போது விரிவாகக் காணலாம் . 


கடவுள் : 


தாகக் 


உயிர்களுக்கு உய்தியையேர , அன்றேல் அருளையோ புரிவ 

கூறும் தனி ஒரு கடவுட் கொள்கையை ஏற்காதவர்கள் 
ஆசீவகர்கள் . தனிப்பட்ட கடவுள் பற்றிக் குறிப்பிடாத போதும் 
தெய்வீகத் தன்மை பொருந்திய இருவரைத் தமிழ் நூல்கள் 
குறிப்பிடுவது நோக்கத்தக்கது . 


ஒக்கலி யோகலி யென்றிரு தெய்வ 

முரைத்தனவேன் 
மற்கலி யார்போ லறிந்தன வாயிற் 

செறிந்தனவாம் 


30. A. L. Basham op . cit . 237 
31. நீலகேசி , சமயதிவாகர முனிவர்உரை, சக்கரவர்த்தி நயனார் 

பதிப்பு . பாடல் , 694 . 


40 


தக்கில வேயறி யாதன சொல்லுத 

றத்துவத்தை 
யிக்கலி . யாள ருரைத்தவு மேதமெ 

னாய் பிறவோ 

( நீலகேசி : 681 ) 


என்ற மேற்காட்டிய நீலகேசிப் பாடலில் ஓக்கலி , ஒகலி என்று 
இரு தெய்வங்கள் பற்றிப் பேசப்படுகின்றது . இங்கு இவ்விருவரும் 
ஆசீவகக் கோட்பாடுகளைப் பிறருக்கு எடுத்துக் கூறுபவர் 
களாகக் கொள்ளப்படுகின்றனர் . 

ஆசீவகர்களைப் 
பற்றிக் கூறும் எந்த நூல்களிலும் இவர்களைப் பற்றிய செய்தி 
களைக் காண முடியவில்லை . 


ஆனால் 


மன 


ஆசீவகர்கள் பற்றிய குறிப்புகள் தாங்கிய வட நூல்கள் , 
பூர்ணபத்திரன் ( Skt . Purnabhadra , Pkt . Punnabadda ) 
மணிபத்திரன் ( Skt. Manibhadra , Pkt . Manibadda ) என்று இரு 
தெய்வங்களைப் பற்றிக் கூறுகின்றன . இவர்கள் தெய்வங்களாகக் 
கொள்ளப்பட்டுத் தொடக்க நிலையில் அதாவது மகாவீரர் , புத்தர் , 
மக்கலி கோசலர் ஆகியோர் வாழ்ந்த காலத்தில் தென் 
கிழக்கிந்தியாவில் வணங்கப்பட்டு வந்திருக்கின்றனர் . 
தெய்வங்களுக்குச் சில கடமைகள் இருப்பதாக பகவதீசூத்திரம் 
குறிப்பிடுகின்றது . இவர் இறக்கும் தறுவாயிலுள்ள ஆசீவகத் 
துறவிகளையடைந்து - அவர்கள் 

உறுதியை அறியும் 
நோக்குடன் , பரிவுடன் பணியாற்றுவர் . இப்பரிவினை ஏற்றுக் 
கொண்ட துறவிகள் மண்டல வீட்டு நெறிப்பாற்பட்டு உலகில் 
மீண்டும் பிறப்பர் , அல்லா தோர் 

நெறி எனும் 
மீண்டும் பிறப்பிலா நில்ல எய்துவர் . 39 பொதுவில் நோக்கின் 
ஆசீவகக் கொள்கைப்படி தெய்வங்கள் மனிதன் உய்வதற்கோ 
அவன் செயற்பாட்டிற்கோ எந்தவித உதவியையும் செய்வதில்லை . 

வலியாற்றான் எல்லாமே நடைபெறுகின்றன , இந்தக் 
கருத்து தமிழிலக்கியத்தில் எவ்விதம் வெளிப்படுத்தப் பட்டுள்ளது . 
வினை என்ற எண்ணக் கோட்பாடும் , ஊழ் என்ற கோட்பாடும் 
எவ்விதம் வேறுபடக் கையாளப்பட்டுள்ளன . பிற்காலத்தில் 
இவ்விரு எண்ணங்களும் எவ்விதம் ஒன்றாகக் கலந்து விட்டன 
என்பன பற்றி அடுத்த இயலில் விளக்கம் காணலாம் , 


செம்போதக 


32 , பார் . நூலின் முற்பகுதி ( நூ . மு . ப ) ப . 35 


இயல் மூன்று 


தமிழிலக்கியத்தில் ஊழ் 


ஊழ் என்ற சொல் ஆசீவகர்களின் நியதிக் கோட்பாட்டை 
விளக்குமிடங்களிற் தமிழ் நூலாசிரியர்களாற் கையாளப் பட்ட 
போதும் , இக் கோட்பாடு தமிழ் நாட்டில் நுழையு முன்னரே ஊழ் 
என்னும் சொல் பல்வேறு பொருள்களில் தமிழிலக்கியத்தில் எடுத் 
தாளப் பட்டிருப்பதை நாம் காண்கிறோம் . ஊழ் என்ற சொல்லும் 
வினை யென்ற சொல்லும் இன்றைய வழக்கில் ஒரு பொருளை 
உடையனவாக வழங்கப்படினும் , தொடக்க நிலையில் தெளிவான 
இருவேறு கோட்பாடுகளைக் குறிப்பதாயமைந்தன . முதலாவது 
இயலிற் குறிப்பிட்டது போல் ஊழ் என்ற கொள்கை ஆசீவகர் 
களாலேயே முதன்முதலிற் தெளிவாகக் கோட்பாட்டுருவில் வெளிப் 
படுத்தப்பட்டாலும் , இக்கருத்து இந்திய நாட்டிற் பண்டைக் காலந் 
தொட்டு மக்களிடையே அவர்கள் எண்ணத்திற் கலந்திருந்தது . 


வெள்ளத்தினால் ஏற்படும் அழிவு , இயற்கையினால் ஏற்படும் 
துன்பங்கள் , காரணமில்லாமலே விளையும் இன்ப துன்பங்கள் 
பிறப்பு , இறப்பு போன்ற நிகழ்ச்சிகளின் காரணம் யாது ? இந்த 
வினாவிற்கு விடையாக மனித வலுவினும் மேம்பட்ட ஒரு ஆற்றல் 
உண்டெனக் கொண்டு அதற்கு நியதி எனவும் , ஊழ் எனவும் 
தெய்வமெனவும் பெயரிட்டு வழங்கினர் . அதாவது செயல்கள் 
நிகழுமுன்னரே அவை அவ்விதம் நிகழ்வதனை வரையறுக்கும் 
ஆற்றல் ஒன்றுண்டு . அவ்வாற்றலே நியதி என்று எண்ணினர் . 
இந்த ஆற்றலை யாரும் கட்டுப்படுத்த முடியாது . அதன் போக்கை 
யாராலும் மாற்ற முடியாது . இந்த எண்ணமே ஆசீவகர்களாற் 
பின்னர் கோட்பாட்டுருக் கொடுக்கப்பட்டு மக்களிடையே பரப்பப் 
பட்டது . இதற்கு மாறாக பௌத்தர்கள் சைனர்கள் கொண்ட 
வினைக் கொள்கைப்படி மனிதச் செயல்களே , அவனது அநுபவங் 
களுக்குக் காரணம் . அதாவது ஒருவன் ஓரிடத்து ஒருகாற் செய்த 
செயலின் விளைவு பின்னர் அதன் தன்மைக்கேற்ப அவனது இன்ப 
- துன்பங்களைக் கட்டுப்படுத்தும் , அதையே “ முற்பகல் செய்யின் . 
பிற்பகல் விளையு " மென்ற கூற்றும் விளக்கும் . நற்செயல் நல் 
வினையையும் தீச்செயல் தீவினையையும் விளைவிக்கும் . இந்த 
வினைகள் , அவற்றின் , தாக்கம் முதலியன அவை நிகழ்ந்த 


42 


காலத்தில் மட்டுமன்றிக் காலாதிகாலமாகத் தொடர்ந்து மனிதனின் 
வெவ்வேறு பிறப்புகளிலும் சென்றடைகின்றன . இக்கருத்தைச் 
சைனர்கள் , பௌத்தர்கள் மட்டுமின்றி 

மட்டுமின்றி இந்துக்களும் 

இந்துக்களும் ஏற்பர் , 
வினையீட்டம் , அதனின்றும் உயிர் விடுபட்டு நன்னிலையடைதல் 
ஆகியவை பற்றிய விளக்கத்திற்றான் இம் மூன்று சமயங்களும் வேறு 
படுகின்றன . இம்மூன்று 

சமயத்தினரினின்றும் ஆசீவகர்கள் 
முற்றாகவே வேறுபடுகின்றனர் . முன்னர் விளக்கியது போல 
வினையீட்டம் , வினையினின்றும் உயிர்விடுபடுதல் போன்ற 
கருத்துக்களை 

இவர்கள் ஏற்றுக் கொள்ளவில்லை . மனிதச் 
செயல்களின் விளைவுகளுக்கோ , மனிதனுக்கோ இவர்கள் இன்றி 
யமையாத்தன்மை அளிக்கவில்லை . உலகத்தின் நிகழ்வுகள் எல்லா 
வற்றிற்கும் காரணம் ஊழ் என நம்பினர் . இதுவே வடநூல்களில் 
: நியதி எனக் குறிப்பிடப்படுகின்றது . நியதி என்ற சொல் எதைக் 
குறிக்கும் ? இச்சொல் ஒர்நிலை பேறுள்ள ஒழுங்குமுறை விதி ,தேவை , 
தெய்வம் முதலிய பொருள்களைக் குறிப்பதாய் வடநூல்களிற் 
கையாயப்பட்டுள்ளது .! மாறிமாறிவரும் பருவகாலங்களும் 
அவற்றின் விளைவுகளும் பண்டைய மனிதனை வியக்க வைத் 
திருக்க வேண்டும் . பருவங்களின் மாற்றம் , இயற்கை உற்பாதங்கள் 
எழில் பொருந்திய காட்சிகள் எல்லாம் நியதி என்ற ஒழுங்குமுறைப் 
பட்டதென நம்பினர் . 

ஒழுங்குமுறை , உலகத்தின் 
பொருட்களையும் மனித அனுபவங்களையும் இயங்க வைப்ப 
தாகவும் எண்ணினர் . 


வடநூல்கள் , 

முறையாக வரும் ஒழுங்கினை நியதி என 
அழைப்பதைத் தமிழ்நூல்கள் ஊழ் எனக் குறிப்பிடுகின்றன . ஊழ் 
எனும் சொல் முன்பு கூறியது போல் பழந்தமிழரிடையே முறையாக 
வரும் ஒழுங்கைமட்டுமன்றி மேலும் பல பொருள்களை உணர்த்த 
வும் கையாளப்பட்டது . பொருத்தமுற , முதிர்தல் , அலர்தல் 
உதிர்தல் , முறையாக , முறை , மாறிமாறி , என்ற பொருள் 
களிலும் இச் சொல் பயன்படுத்தப்பட்டது . கீழ்வரும் எடுகோள்கள் 
மேற்கூறிய கருத்துக்களில் ஊழ் எனும் சொல் கையாளப்பட்டிருப் 
பதைச் சுட்டிக்காட்டுகின்றன . 


1. Niyati : - Fixed order of things , necessity , destiny , 

fate.... Monier Williams , A. Sanskrit English Dictionary 
6th edition ( Oxford , England , 1974 ), P. 552 . 


43 


பொருத்தமுற 


கூர நாண் குரல் கொம்மென ஒலிப்ப 

ஊழுறு முரசின் ஒலி செய்வோரும்.2 
( யாழ்நரம்பினின்றும் எழும் குரல் கொம்மென்று ஒலிக்கின்றது . 
அந்த இசைமுறைக்குப் பொருத்தமுற முரசினை அடித்து ஒலி 
செய்கின்றவர்களும் .... ) 


முதிர்தல் 

புன் கால் முருங்கை ஊழ்கழி பன்மலர் 3 
( மென்மையான அடிப்பகுதியையுடைய முருங்கை முதிர்த்து 

வீழ்த்தும் பல பூக்கள் . ) 


அலர்தல் 

முதிரிணர் ஊழ் கொண்ட முழவுத்தாள் எரிவேங்கை .! 
( முதிர்ந்த பூங்கொத்துக்கள் அலர்ந்து நிற்கின்ற முழவு போன்ற 
அடியையுடைய எரியன்ன வேங்கை ) 


உதிர்தல் 

ஊழுறு தீங்கனி யுண்ணுனர் தடுத்த 

( உதிர்ந்த இனியபழத்தை உண்பவர்களைத் தடுத்த ) 
முறையாக 

மகளிர் தோள் சேர்ந்த மாந்தர் துயர்கூர நீத்தலும் 
நீள்சுரம் போகியார் வல்லை வந்தளித்தலும் 
ஊழ் செய்திரவும் பகல்போல் வேறாகி 
2. பரிபாடல் , பதிப் . உ . வே . சாமிநாதைய்யர் ( சென்னை , 

1980 ) பா . 19:45 
3. அகநானூறு , ( சென்னை , சைவசித்தாந்த நூற்பதிப்புக் 

கழகம் , 1970 ) பா .101 : 15 
4. கலித்தொகை , ( திருநெல்வேலி சைவசித்தாந்த நூற் 

பதிப்புக் கழகம் , 1970 ) பா .61 : 5 . பார்க்க . அகநானூறு 

பா . 114 : 11 , 199 : 3 , 217 : 10 , 398 : 4 . 
5. அகநானூறு , பா . 2 : 2 

பார்க்க , அகநானூறு 115 : 11 , 117 : 15 
6. கலித்தொகை, பா , 145 : 13-15 

புறநானூறு , பா . 125 : 3 . 


44 


( பெண்களின் தோளைச் சார்ந்த ஆடவர் (பின்னர் ) 
பெண்களுக்குத் துன்பம் உண்டாகும்படி ( அவர்களை ) வீட்டுச் 
செல்லுதலும் , நீண்ட காட்டின் கண்ணே போனவர்கள் விரைவில் 
வந்து அவர்களுக்கு அருள் செய்வதும் முறையாக இரவும் பகலும் 
போல் வேறாகி ........) 


முறை 


... பல்லூழ் 
தொடித்தெனச் சிறந்த மெல்விரல் 
( பலமுறை நொடித்தமையினாற் சிவந்த மெல்லியவிரல்கள் ) 


மாறி மாறி 


தித்திகுறங்கின் ஊழ் மாறன:லப்ப 
( தேமலை யுடைய துடையின் கண் மாறி மாறி அசைய ) 


மேற்கூறிய 

ஊழ் எனும் சொல்லால் உணர்த்தப்பட்ட 
கருத்துக்களை நாம் உற்று நோக்கின் , மாறி மாறி ஒரு ஒழுங்கு 
முறைப்படி வருகின்ற பொதுத்தன்மையைக் காணமுடிகின்றது . 
பருவங்கள் மாறி மாறிவருவதும் , இயற்கையின் அரவணைப்பில் 
செடி கொடிமரங்கள் மலர்வதும் , உதிர்வதும் போன்ற செயற் 
பாடுகள் இச்சொல்லாற் குறிக்கப்படுகின்றது . இதுபோன்ற ஒழுங்கு 
முறைப்பட்ட செயல்களையே நியதி எனும் வடசொல்லும் குறிக் 
கின்றது . இவ்வித இயற்கையின் ஒழுங்குமுறையை - வழி நடத்தும் 
ஆற்றலைத் தெய்வம் என்றும் அழைத்தனர் . இயற்கையினால் 
ஒவ்வொரு பொருளுக்கும் உள்ள தன்மையைப் பால் என்றும் , 
இயற்கையாகவே ஒவ்வொரு பொளுக்குமமைந்த செயற்பாட்டு 
வல்லமையைச் சீர் என்றும் அழைத்தனர் . எடுகோளாக முன்பு 
இரண்டாவது இயலில் விளக்கியது போல நீருக்குள்ள குளிர்ந்த 
தன்மை 

அதன் பால் , அதற்குள்ள கீழ் நோக்கிச் செல்லும் 
பான்மை அதன் சீராகும் . உலகில் இவ்விதம் எல்லாவற்றையும் 
நடாத்திச் செல்லும் ஆற்றல் தெய்வம் . தெய்வம் , ஊழ் என்ற இரு 
சொற்களும் ஒரே பொருளையே பழந்தமிழிலக்கியங்களிற் சுட்டி 
நின்றன . 


7 . 


அகநானூறு பா , 176 : 23 , 242 : 16 

பா . 125 : 3 , 293 : 6 . 


45 


பாலான 


இதே கருத்து தமிழ்மக்களிடையே மட்டுமன்றிப் பெரும் 

பண்டைய இந்திய மக்களிடமும் பரந்து விளங்கியிருக் 
கின்றது . பிரச்சின வியாகரணசூத்திரம் ( Prasnavyakarana sitra ) 
என்ற நூலிற்கு ஞானவிமலர் எழுதிய உரையிலும் இக்கருத்துப் பின் 
வருமாறு உணர்த்தப்பட்டுள்ளது . 


“ மனிதர்கள் 

தாம் 

பெறவேண்டியதைப் பெறுகிறார்கள் . 
அதற்குக் காரணமென்ன ? தெய்வத்தைத் (ஊழை) தாண்டிச்செல்ல 
முடியாது . அதனால் நான் துன்பப்படுவதுமில்லை . வியப்பெய்து 
வதுமில்லை . எது எமக்கென விதிக்கப்பட்டிருக்கின்றதோ அது 
பிறருக்காகாது ” . 


இங்கு தெய்வமெனக் குறிக்கப்படுவது ஊழே . உலகத்தையும் , 
இயற்கையையும் , உயிர்களையும் பற்றி இந்திய மக்கள் மனதில் 
எழுந்த மிகப் பழைய கோட்பாடுகளில் குறிப்பிடத்தக்கது இந்த 
ஊழ்க்கோட்பாடு . இந்தியா முழுமையும் பரவியிருந்த ஒரு கருத்து 
இது . இது பழந்தமிழ் மக்களின் எண்ணங்களிலும் ஊடுருவி 
இருந்தது என்பதைத் தொல்காப்பியத்தில் வரும் சில சூத்திரங்கள் 
வாயிலாக அறியமுடிகின்றது . இது பிற்காலத்தில் சைனர்களும் 
பௌத்தர்களும் உள் நுழைத்த வினைக் ( Karma ) கொள்கையிலும் 
பார்க்க முற்றிலும் வேறுபட்டு விளங்கியிருக்கின்றது . இந்த வேறு 
பாட்டைப் பின் வரும் தொல்காப்பியச் சூத்திரம் நன்கு விளக்கும் . 


கால முலக் முயிரே யுடம்பே 
பால் வரை தெய்வம் வினையே பூதம் 
ஞாயிறு திங்கள் சொல்லென வரூஉம் 
ஆயீரைந்தொடு பிறவு மன்ன 


9. Praptavyam artham labhate manusyah . kim karanam 

daivam alanghaniyam . 
Tasmān na söcāmi na viśmayāmi . yad yasmadiyam na 
hi tat paresam " .. 
Prasnavyäkaraņa, with commentary of Jñanavimala 
( Ahmedabad , 1935. ) 


46 


வாவயின் வரூஉங் கிளவியெல்லாம் 
பால் பிரிந்திசையா வுயர்திணை மேன 10 


இச்சூத்திரத்தில் , உயர்திணைச் சொற்களாக இருந்தும் உயர் 
திணை வினை முடிவை ஏற்காத பத்துச்சொற்கள் குறிப்பிடப் 
படுகின்றன . காலம் , உலகம் , உயிர் , உடம்பு , பால்வரை தெய்வம் , 
வினை , பூதம் , ஞாயிறு , திங்கள் , சொல் என்ற பத்துச் சொற்களில் 
பால்வரை தெய்வமும் , வினையும் தனித்தனியாக எடுத்துக் 
காட்டப்படுவது சிந்திக்கத்தக்கது . இத்சூத்திரத்திற்கு உரையெழு 
திய பிற்கால உரையாசிரியர்கள் தெய்வமெனும் ஊழையும் , கர்மம் 
எனும் வினையையும் ஒன்று படுத்தி ஒரு பொருள் குறித்த இரு 
சொற்களாகக் கொண்டாலும் சூத்திரத்தில் இரண்டும் வேறு 
வேறாகக் குறிப்பிடப்பட்டிருப்பது கூர்ந்து நோக்கத்தக்கது . 

ஒரு குறிப்பிட்ட பொருளின் இயல்பை வரையறுக்கும் 
ஆற்றலாகிய தெய்வமும் , வினையும் வேறு வேறாகக் கொள்ளப் 
பட்டுள்ளன . இங்கு வினை தெய்வத்திலும் வேறானது என்பது 
தெளிவுறுகின்றது . இச்சூத்திரத்திற்கு உரையெழுதிய பிற்கால 
உரையாசிரியர்களிற் சிலர் தெய்வத்தையும் வினையையும் 5 
பொருள் குறித்த இரு சொற்களாகக் கொண்டிருக்கின்றனர் . உரை 
பாசிரியரான சேனாவரையர் ( கி.பி. 14 ஆம் நூற்றாண்டு ( நூ - டு ) 11 

" பால் வரை தெய்வம் என்பது எல்லார்க்கும் இன்ப துன்பத் 
திற்குக் காரணமாகிய இருவினையையும் வடுப்பது ; வினைபென் 
பது அறத்தெய்வம் 

எனப் பால்வரை தெய்வம் , வினை என்ற இரண்டிற்கும் 
பொருள் எழுதியுள்ளார் . 


தெய்வ சிலையார் ( கி.பி. 14.ஆம் நூ - டு 12 ) " பால்வரை தெய்வம் 
என்பது ஆணும் , பெண்ணும் , அலியுமாகி நிலைமையை வரைந்து 
நிற்கும் பரம்பொருள் . வினையென்பது ஊழ் ” 13 


10 , தொல்காப்பியம் , பதிப் . இராம . கோவிந்தசாமிப் 

பிள்ளை (தஞ்சாவூர் , தஞ்சை சரசுவதிமகால் வெளியீடு 

எண் 93 , 1962 ) , கிளவியாக்கம் , 58 , 
11. தொல்காப்பியம் , உரைவளம் , சொல்லதிகாரம் , கிளவி 

யாக்கம் , பதிப் . ஆ . சிவலிங்கனார் ( சென்னை , உலகத் 

தமிழாராய்ச்சி நிறுவனம் , 1982 ) .. V 
12 , மேற்படி . ப . V 
13. மேற்படி ப . 438 


47 


எனவும் , 

நச்சினார்க்கினியர் ( கி.பி. 14 ஆம் நூ - டு ) " தெய்வம் செய்தது 
தனைப் பால்வரை தெய்வம் என்று இன்ப துன்பத்திற்குக் காரண 
மாகிய இருவினையும் வகுத்தலின் . வினை விளைந்தது - இஃது இரு 
வினைத் தெய்வம் . 14 


எனவும் , 

கல்லாடனார் ( கி.பி. 15 ஆம் நூ - டு ) " பால் என்பது இன்ப துன் 
பங்களை வகுப்பதோர் தெய்வம் ; வினையென்பது 

வினைத் 
தெய்வம் 15 என்றும் உரையெழுதியுள்ளனர் , 

மேற்கூறிய உரைகளை எடுத்து நோக்கும் பாது , சில உரையா 
சிரியர்கள் பால்வரை தெய்வத்தையும் வினையையும் ஒரு பொருள் 
குறித்து வரும் இரு சொற்களாகக் கொள்வதைக் காண முடிகின்றது . 

சேனாவரையர் , இருவீனையையும் வகுப்பது தெய்வம் என்று 
கூறுவதும் , வினை யென்பது ஊழ் எனத் தெய்வச் சிலையார் கூறு 
வதும் , இதனை விளக்கும் . இவ்வுரை களிலிருந்து தொல்காப்பியர் 
காலத்தில் தெய்வம் , வினை என்ற இரு சொற்களும் ஊழையும் , 
வினையையும் குறிப்பதாகப் பயன்படுத்தப்பட்டாலும் , பிற்கால 
உரையாசிரியர்கள் காலத்தில் இவ்வேறுபாடு மங்கிவிட்டதெனத் 
தெரிகின்றது . இரண்டு சொற்களையும் ஒரே கோட்பாட்டை விளக்க 
உரையாசிரியர்கள் கையாண்டுள்ளனர் . உரையாசிரியர்கள் 
காலத்தையொட்டிய * சிவஞானசித்தியாரும் ஆசீவகவாதப் 
பாடல்கள் சிலவற்றில் வினைக் கொள்கையை ஊழ்க் கொள்கை 
யுடன் கலந்து எழுதுவதைக் காணலாம் . து குறித்துப் பின்னர் , 
பின்னிணைப்பில் விளக்கப்படும் . 


மேற்கூறிய நூற்பாவிலுள்ள சொல்லாட்சியையொத்த சொல் 
லாட்சியை இன்னொரு தொல்காப்பிய நூற்பாவிலும் 

காணமுடி 


* 


கின்றது . 


ஒன்றே வேறே என்றிரு பால்வயின் 
ஒன்றி உயர்ந்த பாலதாணையின் 
ஒத்த கிழவனும் கிழவியும் காண்ப 
மிக்கோளாயினுங் கடிவரை இன்றே16 


14 , மேற்படி , 1,439 
15. மேற்படி . ப .440 
16. தொல்காப்பியம் , பொருளதிகாரம் , களவியல் , உரை 


48 


என்ற தொல்காப்பிய நூற்பாவின் முதலிரு வரிகளுக்கும் உரையாசி 
ரியர்கள் எழுதிய உரையை நோக்கின் இளம்பூரணர்17, 


“ ஒன்றே வேறே என்றிரு பால்வயின் என்பது - ஒருவனும் 
ஒருத்தியுமாக இல்லறஞ் செய்துழி , அவ்விருவரையும் மறுபிறப்பினும் 
ஒன்றுவித்தலும் வேறாக்குதலுமாகிய இருவகை ஊழினும் என்ற 
வாறு . 

ஒன்றி உயர்ந்த பாலதாணையின் என்றது- இருவருள்ளமும் 
பிறப்புத் தோறும் ஒன்றி நல்வினைக் கண்ணே நிகழ்ந்த ஊழினது 
ஆணையின் என்றவாறு " 

என எழுதுகின்றார் . 

இந்த உரையில் இளம் பூரணர் ஒன்றாக்குதல் வேறாக்குதல் 
ஆகிய இருவகை ஊழையும் குறிப்பிடுவது நோக்கத்தக்கது . 
திருக்குறளில் தெளிவாக வரையறுத்துக் கூறப்படும் ஆகூழ் , 
போ கூழ்18 எனப்படும் நல்லவற்றையளிக்கும் ஊழையும் , அவற்றை 
நீக்கும் ஊழையும் அடிப்படையாகக் கொண்டு இருவகை ஊழென் 
இளம்பூரணர் கொண்டுள்ளார் . ஆகூழ் , போகூழ் என்பவை 
ஆகலூழ் , போகலூழ் ( இழவூழ் ) எனவும் கூறப்படுகின்றன . பால் 
என்ற சொல் ஒன்றன் தன்மை , அத்தன்மையால் ஏற்படும் பாகு 
பாடு ஆகியவற்றைக் குறிப்பதுடன் அப்பாலை வரையறுக்கும் 
ஊழாகிய ஆற்றலையும் குறிப்பிட வழங்கப்பட்டது . இங்கும் 
பால்வயின் , பாலதாணை , 

ஆகிய சொற்றொடர்களில் 
ஊழினைக் குறிக்கவே பால் எனும் சொல் பயன் படுத்தப்பட்டுள்ளது . 
ஆனால் இளம் பூரணர் மேற்கூறிய உரையில் ஒன்றி உயர்ந்த 
பாலதாணையின் என்பதற்கு உரையாக இருவருள்ளமும் பிறப்புத் 
தோறும் நல்வினைக் கண்ணே நிகழ்ந்த ஊழினது ஆணை 


வளம் , பதிப்.க . - வெள்ளைவாரணன் . ( மதுரை , மதுரைக் 

காமராசர் பல்கலைக்கழகம் , பதிப்பு எண் . 68,1983 ) நூற்பா , 2 . 
17. மேற்படி , ப .20 
18. ஆகூழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் 

போகூழால் தோன்றும் மடி . 
பேதைப்படுக்கும் இழவூழ் அறிவகற்றும் 
ஆகலூழ் உற்றக்கடை . 
திருவள்ளுவர் திருக்குறள் , உரைக்களஞ்சியம் , ( சென்னை 
வானதிப் பதிப்பகம் , 1968 ) அதிகாரம் , 38,1.2 . 
திருக்குறளில் ஊழ் பற்றிய செய்திகள் இவ்வியலிற் பின்னர் 
விரிவாக நோக்கப்பட்டுள்ளன . 


49 


எனக் கூறுவதனால் வினையையும் , ஊழையும் ஒருபொருள் குறித்த 
இரு சொற்களாகவே கொள்கிறார் என்பது தெளிவாகிறது . 


நச்சினார்க்கினியர் இதே நூற்பாவிற்குப் பின் வருமாறு உரை 
எழுதியுள்ளார் . 


கண்ணும் ; 


“ ஒன்றே வேறே என்று இரு பால்வயின் - இருவர்க்கும் 
ஓரிடமும் வேற்றிடமும் என்று கூறப்பட்ட இருவகை நிலத்தின் 
ஒன்றி உயர்ந்த பாலது 

ஆணையின் 

உம்மைக் 
காலத்து எல்லாப் பிறப்பினும் இன்றியமையாது உயிரொன்றி இரு 
காலைக் கொருகால் அன்பு முதலியன சிறத்தற்கு ஏதுவாகிய 
பால்வரை தெய்வத்தின் ஆணையாலே ; ஒத்த கிழவனும் கிழத்தியும் 
காண்ப- பிறப்பு முதலியன பத்தும் ஒத்த தலைவனுந் தலைவியும் 
எதிர்ப்படுப் 19 


மேற்கூறிய உரையில் பால் என்பதை நிலமெனக் கொண்டு 
ஓரிடமும் வேற்றிடமும் என்ற இருவகை நிலத்தின் கண்ணும் 
எனக் கொள்கின்றார் . ஆனால் இவ்விதம் கொள்வதை விட ஊழ் 
எனக் கொள்வது பொருத்தமுற அமையும் . தொல்காப்பியத்தின் 
தற்கால உரையாசிரியர்களுள் ஒருவரான வெள்ளை 

வாரண 
னாரும் இங்கு 

பொருள் கொள்வதே 
பொருந்தும் எனக் கூறுவர். 20 பால் என்ற சொல் ஊழ் என்ற 
பொருளில் கையாளப்பட்டமையைப் பின் வரும் புறநானூற்றுப் 
பாடலும் உணர்த்தும் . 


பாலை 


‘ ஊழ் 


எனப் 


19. தொல்காப்பியம் , அதேநூல் , நூற்பா.2 , ப .23 . 
20. ஒன்றே வேறே என்றிருபால் வயின் எனவரும் இத்தொடரில் 
பால் என்பதற்கு ‘ நிலம் எனப்பொருள் கொண்டு நச்சினார்க் 
கினியர் எழுதிய இவ்வுரை , பால் , என்பதனை ஊழின் பெயராகக் 
கொண்டு வழங்கிய தொல்காப்பியனார் கருத்துக்கு மாறுபட்ட 
தாகும் . பால் என்ற சொல்லுக்குப் பலபொருள் உண்டெனினும் இந் 
நூற்பாவில் அச்சொல் ஊழ் என்ற பொருளிலேயே ஆளப்பெற்றுள்ள 
தென்பது , ஒன்றே வேறே என்று இருபால்வயின் ஒன்றி உயர்ந்த 
பால் எனப் பாலின் தொகை சுட்டி அவற்றுள் ஒன்றனைப் பிரித்து 
ரைத்தலால் நன்கு புலனாகும் . அன்றியும் ஒன்றே வேறே என்று 
இருபால் எனத் தொல்காப்பியனார் கூறிய இருவகைப் பால்களுள் 
ஒன்றுவிக்கும் பாலினை ஆகூழ் ( 371 ) , ஆகலூழ் ( 372 ) எனவும் , 
வேறுபடுத்தும் பாலினைப் போகூழ் ( 371) , இழவுழ் ( 372 ) 
எனவும் , திருவள்ளுவர் குறித்துள்ளமை இங்கு ஒப்பு நோக்கி 


50 


.........மாவண் பாரி 


........ 


கலந்த கேண்மைக் கொவ்வாய் நீயெற் 
புலந்தனை யாகுவை புரந்த யாண்டே 
பெருந்தகு சிறப்பி னட்பிற் கொல்லா 
தொருங்குவரல் விடாஅ தொழிகெனக் கூறி 
இனையை யாதலி னினக்கு மற்றியான் 
மேயினே னன்மை யானே யாயினும் 
இம்மை போலக் காட்டி யும்மை 
இடையில் காட்சி நின்னோ 
டுடனுறை வாக்குக வுயர்ந்த பாலே . 


புறநானுறு -236 


பாரி இறந்த போது கபிலர் பாடிய பாட்டு இப்பாட்டு . முன்னர் 
கெழுமிய நட்புக் கொண்டிருந்து பின்னர் இருவரும் பிரிந்தனர் . அந் 
நட்பின் சிறப்பைப் போற்றிய கபிலன் இப்பிறப்பில் உண்டான 
பெருமையுடைய நட்பு மறுபிறப்பிலும் உண்டாகி மகிழ்ந்திருக்க , 
உயர்ந்த ஊழ் வழி காட்ட வேண்டும் எனப்பாடுகிறார் . இங்கு 
" உடனுறைவாக்குக உயர்ந்த பாலே என்பது உயர்ந்த ஊழாகிய 
ஆகூழே அவர்களைச் சேர்த்து வைக்க வேண்டும் என வேண்டப் 
படுவதாக அமைகின்றது . 


மேற்கூறியவற்றிலிருந்து , சங்கப்பாடல்களிலும் தொல்காப்பியத் 
திலும் ஊழ் என்ற சொல்லும் , பால் என்ற சொல்லும் ஒரே 
பொருளைக் குறிக்கப் பயன் பட்டுள்ளன என்பது புலனாகிறது . 
அத்துடன் முறைமைப்படி நிகழும் தன்மையான 

வரை 
யறுக்கும் ஆற்றலைப் பால்வரை தெய்வம் எனக் குறிப்பிட்டனர் . 
பின்னர் ஊழ் , பால் , தெய்வம் என்பன ஒரே பொருள் குறிப்ப 
தாகக் கொள்ளப்பட்டன . 


பாலை 


முற்கூறியது போல் ஆசீவகர்களைப் பற்றிய நேரடிக் குறிப்புச் 


யுணரத்தகுவதாகும் . 


... 


தொல்காப்பியம் , அதேநூல் , வெள்ளைவாரணன் உரைவிளக் 
கம் , ப .36 . 


51 


சிலப்பதிகாரத்திற்றான் 21 காணப்படுகின்றது . இங்கு ஆசீவகர்கள் 
தமிழ் நாட்டில் 

நாட்டில் இருந்தமைக்கான குறிப்பு உண்டேயொழிய 
அவர்கள் கோட்பாடுகள் விளக்கப்படவில்லை . ஆனால் சிலப்பதி 
கார காலத்தில் ( கி . பி . 400 - கி . பி . 500 ) வினைக் கோட்பாடு தமிழ் 
நாட்டில் வழக்கிலிருந்தது என்பது சிலப்பதிகாரத்திற் கூறப்பட்ட 
நூற்பொருளிலிருந்து புலனாகின்றது . 


“ அரசியல் பிழைத்தோர்க் கறங் கூற்றாவதூஉம் 
உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோரேத்தலும் 
ஊழ்வினை உருத்துவந்தூட்டும் என்பதூம் , 


என்ற 


அடிகளிலுள்ள நூற்பொருள் மூன்றனுள் , மூன்றாவதான 
ஊழ்வினை உருத்துவந்தூட்டும் என்பது முதிர்ந்த வினை அதற் 
கான பலனை அளிக்கும் என்பதைச் சுட்டுகின்றது . இங்கு ஊழ் 
என்ற சொல் நியதி என்ற பொருளிலன்றி , முதிர்ச்சி பெற்ற என்ற 
பொருளிலேயே கையாளப்பட்டுள்ளது . 


கோவலன் முற்பிறப்பிற் செய்த செயல்களினாற் சேர்த்துக் 
கொண்ட வினையே முதிர்ந்து வந்த போது இப்பிறப்பிற் பாண்டிய 
னாற் கொலையுறுகின்றான் . இதைக் கோவலன் கொலையுண் 
டிறந்தது கண்டு சினங்கொண்ட கண்ணகி மதுரையை எரியூட்டிய 
நேரத்தில் மதுராபதித் தெய்வம் கண்ணகியிடம் கூறும் கூற்றிலிருந்து 
அறிந்துகொள்ள முடிகின்றது . மதுராபதித் தெய்வம் கண்ணகி 
யிடம் பின் வருமாறு உரைக்கின்றது . 


23 


“ யான் இந்நகரின் தெய்வம் ; உனக்குச் சிலவற்றைச் சொல்ல . 
வந்தேன் . அவற்றை நீ கேட்பாயாக . இந்நகரத்து முன்பிருந்த 
பாண்டியர்களுள் ஒருவரேனும் சிறிதும் கொடுங்கோன்மையுடையா 


21. சிலப்பதிகாரம் , அதே நூல் , 27 : 98-101 
22. மேற்படி , பதிகம் , 55-57 . 
23. சிலப்பதிகாரம் , உ.வே. சாமிநாதய்யர் பதிப்பு . அதே 

நூல் , சிலப்பதிகாரக் கதைச் சுருக்கம் , ப . xxvii 
இங்குள்ள உரைப்பகுதி சாமிநாதய்யர் எழுதியபடியே 
எடுத்தாளப்பட்டுள்ளது , 


55 


மயிகளின் அடிப்படைக் கொள்கைக்கே முரணானது . 

ஏனெனில் 
கர்மம் என்ற வினைக் கோட்பாட்டை மறுத்து , ஊழ் என்ற 
ஆற்றலுக்கு முதன்மை கொடுப்பதே ஆசீவகர்களின் தலையாய 
கருத்து . இங்குதான் அவர்கள் ஏனைய வினைக் கொள்கையை 
ஏற்றுக் கொள்ளும் சமயிகளான சைனர் , பௌத்தர் , இந்துக்கள் 
ஆகியோரிலும் பார்க்க வேறுபடுகின்றனர் . கர்மா எனப்படும் 
வினை நுகர்வு - செய்யும் செயல் அடிப்படையில் இன்பம் துன்பம் 
ஆகியவற்றை மனிதன் துய்ப்பது- இவையனைத்தையும் ஆசி 
வகர்கள் ஏற்றுக் கொள்ளாதபடியினாற்றான் அவர்களைக் காரண 
மில்லாக் கடவுட் குழாம் ( ahetuvadin ) என்றும் , அகிரியை 
வாதிகள் " ( akriyavadin ) என்றும் ஏனையோர் அழைத் தனர் 
மனிதனின் வீரமோ ஆற்றலோ , செயலோ அவனுக்கு விளையப் 
போகும் நிகழ்வுகளை வரையறுக்கவோ , கட்டுப்படுத்தவோ 


முடியாது . 28 


எனவே , 

மேற்கூறியவாறு , சிலப்பதிகாரத்தில் வினைக் 
கொள்கையே அடிப்படையாக விளங்குவதாலும் , அங்கு ஊழ் 
என்ற சொல் ஆசீவகர்கள் கோட்பாடன்றி முதிர்ந்த என்ற 
பொருளிலேயே கையாளப்படுவதாலும் , மேற்காட்டிய தமிழறிஞர் 
களுடைய கருத்து ஏற்புடைத்தாகாது . 


சிலப்பதிகாரத்தை ஒட்டிய நீதிநூற்காலத்தில் ( கி ,பி.100 
கி.பி 500 ) ஊழ் என்ற சொல் , திருக்குறள் தவிர்ந்த ஏனைய நூல் 
களில் தெளிவுற வெளிப்படையாக ஆசீவகர்கள் கருத்தைக் குறிக்கக் 
கையாளப்பட்டதாகத் தெரியவில்லை . எடுகோளாக நாலடி 
யாரில் இடம் பெறும் கீழ்வரும் பாடலில் ஊழ் என்ற 
முறையேயென்ற பொருளிற்றான் கையாளப்பட்டுள்ளது . 


28. N atthi hetu ,................n atthi paccayo sattanam sam - 

kilesaya ............. 
Ahetu ..... apaccaya satta visujjhanti......... 
" N atthi, purisakāre , n atthi balam , n atthi viriyam 
purisa .... parakkanamo.sabbe satta .........avasa abala 
aviriya niyati..... saigati....bhava -parinata ........ 
Diggha Nikaya , 1:53 . 


53 


உம்மை வினை வந்து உருத்தல் ஒழியாது எனும் 
மெய்மைக் கிளவி விளம்பிய பின்னும் 
சீற்றம் கொண்டு செழுநகர் சிதைத்தேன் 


261 


என்ற கூற்று மூலம் முற்செய்தவினை பின்வந்து உருக்காட்டிப் 
பலனளிக்கும் என்பது எனக்குக் கூறப்பட்ட போதும் நான் வள 
மிக்க மதுரையை அழித்தேன் என்கிறாள் . அதே போல் , 


26. வெம்மையின் மதுரை வெவ்வழற் படுநாள் 

மதுரா பதியெனு மாபெருந் தெய்வம் 
இது நீர் முன் செய் வினையின் பயனால் 
காசில் பூம்பொழிற் கலிங்க நன்னாட்டுத் 
தாய மன்னவர் வசுவுங் குமரனும் 
சிங்க புரமுஞ் செழுநீர்க் கபிலையும் 
அங்காள்கின்றோ ரடற்செரு வுறுநாள் 
மூவிரு காதவ முன்னுந ரின்றி 
யாவரும் வழங்கா விடத்திற் பொருள் வேட்டுப் 
பல்கவன் கொண்டு பலரறியாமல் 
எல்வளை யாளோ டரிபுர மெய்திப் 
பண்டக் கலம்பகர் சங்கமன் றன்னைக் 
கண்டனர் கூறத் தையனின் கணவன் 
பார்த்திபன் றொழில் செயும் பரத னென்னும் 
தீத்தொழி லாளன் றெற்றெனப் பற்றி 
ஒற்ற னிவனென வுரைத்து மன்னற்குக் 
குற்றமி லோனைக் கொலை புரிந்திட்டனன் 
ஆங்கவன் மனைவி யழுதனளரற்றி 


54 


மேற்செய் நல்வினையின் விண்ணவர்ச் சென்றேம் என்ற 
அடிவாயிலாகவும் நல்வினைப் பயனால் விண்ணுலகெய்தினாள் 
என்பதைத் தெரிவிக்கின்றாள் . இந்த அடிகளும் முன்னர் சிலப்பதி 
காரத்திலிருந்து எடுத்துக்காட்டப்பட்ட பகுதிகளும் சிலப்பதிகாரம் , 
மணிமேகலை என்ற இருகாப்பியங்களிலும் வினைக் கொள்கை வலி 
யுறுத்தப்பட்டிருப்பதை எடுத்துணர்த்துகின்றன . 


மணிமேகலையில் வினைக் கொள்கையுடன் ஊழ்க்கொள்கை 
யும் விளக்கப்பட்டிருப்பினும் சிலப்பதிகாரத்தில் ஊழ்க் கொள்கை 
கோட்பாட்டுருவில் வெளிப்படுத்தப்படவில்லை . 


முதிர்தல் என்ற பொருளிற் சிலப்பதிகாரத்திற் பயன்படுத்தப் 
பட்ட ஊழ் என்ற சொல்லை ஆசீவகர்களின் ஊழ்க் கொள்கை 
யுடன் ஒருமைப்படுத்துதல் ஒவ்வாதது . ஒரு சில தமிழறிஞர்கள் 
சிலப்பதிகாரத்தில் ஆசீவகக் கொள்கையே எடுத்துரைக்கப் 
பட்டுள்ளது என்று கூறினும் மேற்காட்டிய செய்திகள் இது ஒவ்வாது 
என்பதை எடுத்துக் காட்டும் . 27 


ஆசீவகர்கள் கர்மத்தை மறுக்கவில்லை என்ற கருத்து அச் 


ஏங்கி மெய் பெய்ர்ப்போ ளிறுவரை யேறி 
இட்ட சாபங் கட்டியதாகும் 
உம்மை வினைவந் துருத்தலொழி யாதெனும் 
மெய்மைக் கிளவி விளம்பிய பின்னுஞ் 
சீற்றங் கொண்டு செழுநகர் சிதைத்தேன் 
மேற்செய் நல் வினையின் விண்ணவர்ச் சென்றேம் . 

.........மணிமேகலை , 26 : 12-35 . 


27. க . சுப்பிரமணியம் , பெருங்கதையின் சமயப் பின் 

னணி , ( திருவனந்தபுரம் , கேரளப் பல்கலைக்கழகத் 
தமிழ்த்துறை வெளியீடு , எண் .12 , 1975 ) 
இதிருந்து மேலே . 


ப .9 


55 


மயிகளின் அடிப்படைக் கொள்கைக்கே முரணானது . 

ஏனெனில் 
கர்மம் என்ற வினைக் கோட்பாட்டை மறுத்து , ஊழ் என்ற 
ஆற்றலுக்கு முதன்மை கொடுப்பதே ஆசீவகர்களின் தலையாய 
கருத்து . இங்குதான் அவர்கள் ஏனைய வினைக் கொள்கையை 
ஏற்றுக் கொள்ளும் சமயிகளான சைனர் , பௌத்தர் , இந்துக்கள் 
ஆகியோரிலும் பார்க்க வேறுபடுகின்றனர் . கர்மா எனப்படும் 
வினை நுகர்வு - செய்யும் செய அடிப்படையில் இன்பம் துன்பம் 
ஆகியவற்றை மனிதன் துய்ப்பது - இவையனைத்தையும் ஆசீ 
வகர்கள் ஏற்றுக் கொள்ளாதபடியினாற்றான் அவர்களைக் காரண 
மில்லாக் கடவுட் குழாம் . ( ahetii vadin ) என்றும் , அ . கிரியை 
வாதிகள் ( akriyavadin ) என்றும் ஏனையோர் அழைத் தனர் 
மனிதனின் வீரமோ ஆற்றலே ..! , செயலோ அவனுக்கு விளைய ) 
போகும் நிகழ்வுகளை வரையறுக்கவோ , கட்டுப்படுத்தவோ 


முடியாது . 28 


எனவே , மேற்கூறியவாறு , சிலப்பதிகாரத்தில் வினைக் 
கொள்கையே அடிப்படையாக விளங்குவதாலும், அங்கு ஊழ் 
என்ற 

சொல் ஆசீவகர்கள் கோட்பாடன்றி முதிர்ந்த என்ற 
பொருளிலேயே கையாளப்படுவதாலும் , மேற்காட்டிய தமிழறிஞர் 
களுடைய கருத்து ஏற்புடைத்தாகாது . 


சிலப்பதிகாரத்தை ஒட்டிய நீதிநூற்காலத்தில் ( கி , பி.100 
கி . பி 500 ) ஊழ் என்ற சொல் , திருக்குறள் தவிர்ந்த ஏனைய நூல் 
களில் தெளிவுற வெளிப்படையாக ஆசீவகர்கள் கருத்தைக் குறிக்கக் 
கையாளப்பட்டதாகத் தெரியவில்லை . எடுகோளாக 

நாலடி 
யாரில் இடம் பெறும் கீழ்வரும் பாடலில் ஊழ் என்ற சொல் 
முறையேயென்ற பொருளிற்றான் கையாளப்பட்டுள்ளது . 


33 


28. N atthi hetu , ............... n atthi paccayo sattanam sam 

kilesaya ................. 
" Ahetu .... apaccaya satta visujjhanti ........" 
" N atthi , purisakare , n atthi balam , n atthi viriyam 
purisa .... parakkar: mo . sabbe satta ........ avasa abala 
aviriya niyati .... saigati .... bhava - parinata ........ 
Diggha Nikaya , 1:53 . 


56 


செல்சுடர் நோக்கிச் சிதரரிக் கண்கொண்டநீர் 
மெல் விரல் ஊழ் தெறியா விம்மித்தன் - மெல்விரலின் 
நாள் வைத்து தங்குற்றம் எண்ணுங் கொல் 

அந்தோ தன் 
தோள் வைத் தனைமேற் கிடந்து .29 


கணவனைப் பிரிந்திருக்கும் ஓர் மனைவியின் துன்பநிலையை 
அவள் கணவன் எண்ணிப் பார்த்துப் பாடிய பாடலிது . மனைவி 
கணவன் பிரிவாலெழுந்த ஆற்றாமையால் மாலைப் பொழுதில் 
செவ்வரி படர்ந்த கண்களில் நிறைந்த நீரைத் தனது மென்விரலால் 
முறையே எடுத்தெறிந்து அழுதின்றாள் . 


பழமொழி நானூறில் இடம் பெறும் கீழ்வரும் பாடலும் ஊழ் 
என்ற சொல்லைத் தன்னகத்தே கொண்டு விளங்குகின்றது . 
இங்கு குறிப்பிடப்படுவது வினைக் கொள்கையா அல்லது ஊழ்க் 
கொள்கையா என்ற ஐயம் ஏற்படுகின்றது . 


நனியஞ்சத் தக்க அவை வந்தால் தங்கண் 
துனியஞ்சார் செய்வதுணர்வார் - பனியஞ்சி 
வேழம் பிடிதழூ உம் வேய்சூழ் மலைநாட 
ஊழம்பு வீழா நிலத்து 


30 


( பனிக்குப் பயந்து , ஆண்யானை பெண்யானையைத் தழுவிக் 
கொள்கின்ற மூங்கில்கள் சூழ்ந்திருக்கின்ற மலைநாடனே ! ஊழ் 
செலுத்துகின்ற அம்பு , நிலத்தில் வீழ்வதில்லை . ( அதாவது எவனை 
அடைய 

வேண்டுமோ அவனையே சென்றடையும் ) மிகவும் 
அச்சத்தை அளிக்கும் அந்த அம்புகள் தம்மீது விழுந்தால் , ( தாம் 
செய்யும் ) செயல்களால் ஏற்படும் விளைவுகளை உணர்பவர்கள் 
அத்துன்பங்களினால் கொஞ்சம் கூட அச்சமுறுவதில்லை . ) 


செய்வதுணர்வர் ஊழம்புகண்டு அஞ்சுவதில்லை 


என்ற 


29. நாலடியார் ; 6 ஆம் பதிப்பு ( சென்னை , சைவசித்தாந் 

தக்கழகப் பதிப்பு , 1984 ) பா .394 . 
30. பழமொழி நானூறு . 5 ஆம் பதிப்பு , ( சென்னை , 

சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் , 1967 ) பா .240 . 


57 


எண்ணம் , குறிப்பிட்டு ஆசீவகர்களது கொள்கையென்றோ , 
வினைக்கொள்கையென்றோ கூற முடியவில்லை , இரண்டிற்கும் 
பொதுவாக இதன் அமைப்பு இருப்பதால் இந்த ஐயப்பாடு . 


நீதி நூல்களில் ஒன்றான திருக்குறளாசிரியரான திருவள்ளுவர் 
( கி.பி - 100 - கி.பி 500 ) ஊழ் பற்றி ஒரு அதிகாரத்தையே எழுதி 
யுள்ளார் . பத்துக் குறட்பாக்களில் திருவள்ளுவர் ஊழ் பற்றிக் 
கூறுவது கீழே தொகுத்துக் கூறப்பட்டுள்ளது. 31 


ஒருவனுக்கு , ஒன்று ( ஒரு பொருளோ , அன்றேல் நிகழ்வோ ) 
ஆவதற்குக் காரணமான ஆகூழினால் ( ஆகு + ஊழ் ) சோம்ப 


31. திருவள்ளுவர் , திருக்குறள் , உரைக்களஞ்சியம் , 
( சென்னை , 

வான திப் பதிப்பகம் , 1968 ) அதிகாரம் 
38 : 1-10 
ஆகூழால் தோன்றும் அசைவின்மை 
கைப்பொருள் போகூழால் தோன்றும் மடி . 
பேதைப்படுக்கும் இழவூழ் அறிவகட்டும் 
ஆகலூழ் உற்றக் கடை . 
நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றும்தன் 
உண்மை அறிவே மிகும் . 
இருவே றுலகத் தியற்கை திருவேறு 
தெள்ளிய ராதலும் வேறு . 
நல்லவை யெல்லாஅந் தீயவாந்தீயவும் 
நல்லவாஞ் செல்வஞ் செயற்கு . 
பரியினும் ஆகாவாம் பாலல்ல உய்த்துச் 
சொரியினும் போகா தம . 
வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி 
தொகுத்தார்க்கு துய்த்தல் அரிது . 
துறப்பார்மன் துப்புரவில்லார் உறற்பால 
ஊட்டா கழியுமெனின் . 
நன்றாங்கால் நல்லவாக் காண்பவர் அன்றாங்கால் 
அல்லற் படுவதெவன் . 
ஊழிற் பெருவலி யாவுள மற்றொன்று 
சூழினுந் தான்முந் துறும் . 


58 


தான் 


லில்லாத் தன்மை தோன்றும் . ( அதேபோல ) ஒன்று ஒருவனை 
விட்டுச் செல்வதற்கான ஊழினால் ( போகூழ் ) சோம்பற்தன்மை 
உண்டாகும் . ஒருவனுக்கு அழிவுண்டாவதற்கான ஊழ் ( இழவூழ் ) 
செயற்படும்போது அது அவனை அறிவற்றவனாக்கும் . ஒருவனுக்கு 
ஆக்கத்தைத் தருவதற்குரிய ஊழ் செயற்படும் போது அது அவனது 
அறிவை அகலச் செய்யும் . ஒருவன் எத்தகைய நுண் பொருள் 
களையுடைய நூல்களைக் கற்றாலும் அவனுக்குள்ள உண்மையறிவு 

மேலோங்கி நிற்கும் . உலகத்தினியல்பு இரண்டு வகை 
யானது . செல்வமுடையராயிருப்பது ஒன்று . 

அறிவுடையராய் 
இருப்பது இன்னொன்று . ( அதாவது இரண்டிற்கு முரிய ஊழ் 
தனித்தனியானவை ) . ஊழினது ஆற்றலினால் நல்லவைகள் 
தீயன வாகவும் , தீயன நல்லவைகளாகவும்படும் . ஊழினால் ஒரு 
வனுக்கு வகுக்கப்படாத பொருட்களைப் பரிந்து காத்தாலும் 
அவனைச் 

சேராது . அதேபோல் அவனுக்கென ஊழினால் 
நியமிக்கப்பட்ட பொருள் எடுத்து வீசினாலும் அவனைவிட்டுப் 
போகாது . கோடியளவாகப் ( பொருளைச் ) சேர்த்தவர்களுக்குக் 
கூட , நியமித்தவன் ( ஊழ் ) நியமித்த அளவல்லாத , வேறு அளவிற் 
துய்க்க முடியாது . ஒருவனுக்கு ஊழினால் வரும் துன்பங்கள் 
அவரை வருத்தாமல் நீங்கி விடுமானால் பொருளில்லாத ஏழைகளும் 
துறவறத்தை மேற்கொண்டு விடுவார்களல்லவா ? ( அதாவது 
அநுபவிக்க வேண்டுமென்ற ஊழ் இருக்கும் போது அதனின்றும் 
தப்பிவிட முடியாது ) . நன்னிகழ்ச்சிகள் 

நடைபெறும்போது 
அவற்றை நல்லன வாகப் பார்ப்பவர்கள் , அவை கைகூடிவராத 
வேளையில் துன்பப்படுவது எதற்காக ? ஊழைவிட வலிமையானது 
வேறெதுவுமில்லை . - வேறொன்று நடைபெற வேண்டுமென 
எண்ணினும் , ஊழின் ஆற்றலுக்குட்பட்ட நிகழ்ச்சியே முன்வந்து 
நிற்கும் . " 


மேலே கூறப்பட்ட ஊழைப் பற்றிய திருவள்ளுவரின் கருத்துக் 
களை நோக்கின் அவை பெருமளவிற்கு ஆசீவகர்களின் ஊழ்க் 
கொள்கையுடன் ஒத்து விளங்குவதைக் காணலாம் . 


முன்னர் எடுத்துக் காட்டியதுபோல் ஆசீவகர்கள் பெறுதல் , 
இழத்தல் , துக்க சுகமுறுதல் , அவை நீங்குதல் , பிறத்தல் , சாதல் , 
இவையெல்லாம் ஒரு உயிர் கருவிற்பட்டபோதே அவ்வுயிரிற் கலந்து 
விடுகின்றதென நம்புகின்றவர்கள் .38 அதனடிப்படையிலேயே 


32. மணிமேகலை , 27 : 139-143 


59 


அவர்கள் ஆக்கத்திற்குக் காரணமான ஊழை ஆகூழ் எனவும் 
இழப்பிற்குக் காரணமான ஊழை இழவூழ் எனவும் , அதேபோல் 
மேற் , கூறிய எட்டு செயல்களுடனும் ஊழைத் தொடர்பு படுத்திக் 
கூறுவர் . மேற்கூறிய ஊழ் பற்றித் திருவள்ளுவர் கூறும் எண்ணங் 
களும் இத்தகைய அடிப்படையிலமைந்திருப்பது எண்ணிப்பார்க்கத் 
தக்கது . இது போன்றே ஆசீவகர்கள் பற்றிச் சைன உரையாசிரி 
யர்கள் கூறும் பகுதிகளும் திருக்குறட் கருத்துக்களும் ஒத்து 
விளங்குகின்றன . 


ஊழினால் ஒருவனுக்கு நியமிக்கப்படாத பொருளை , அவன் 
எப்படிக் கட்டிக் காத்தாலும் அது அவனிடம் தங்காது . ஊழின் 
வழி அவனுக்கென்று நியமிக்கப்பட்ட பொருளை அவன் எடுத்து 
வீசினாலும் அது அவனை விட்டுப் போகாது என்று பொருள்பட 
வரும் , 


பரியினும் ஆகாவாம் பாலல்ல உய்த்துச் 
சொரியினும் போகாதம் . 

( திருக்குறள் - 38 : 6 ) 


என்ற குறட்கருத்தை ஒத்த கருத்தை உவாசகதசாஓ 
( pkt . Uvasaga Dasao . Skt . Upāsakadasāh ) 6T SÖT 

PS08 607 UTS có 
உரையில் ஆசீவகன் பற்றிய ஒரு கதையிற்காண முடிகின்றது . 
உரையை எழுதியவர் அபயதேவர் . 

அபயதேவர் . இங்கு 
குண்டகோளியனும் ( Kundakoliya ) தேவன் எனும் ஆசீவகனும் 
பற்றிய கதையிற் பின்வருமாறு கூறப்படுகின்றது .31 


சைன 


“ எது ஒருவனுக்குச் சேராதோ அது அவனுக்கும் சேராது . 
எது சேரவேண்டுமோ அது முயற்சி இன்றியே அவனை வந்து 
சேரும் " 


33. “ Na hi bhayati yan na bhavyam , bhavati cabhayyam vina pi 
yatnena."" 

Abhayadeva s Commentary to Uvasaga Dasão ( Upāsaka 
dasah ) . Ed . and translated by . A.F.R. Hoernle , 2 Vols . 
( Calcutta , 1889-90 ) . 


80 


இதே எண்ணத்தை ஒத்த கருத்து இன்னொரு சைன நூலின் 
உரையிலும் ஆசீவகர் கருத்தாக எடுத்துக் கூறப்படுகின்றது . இந்த 
உரை சீலங்கர் என்பவராற் சூத்திரகிருதாங்கம் ( Sitrakrtaiga ) 
என்ற சைன நூலிற்கு எழுதப்பட்டது . இங்கு34, 


" உயிர்கள் பெருமுயற்சி செய்தாலும் அவர்களுக்குச் சேர 
வேண்டியது சேராது போகாது . அழிய வேண்டியது அவர்களுக்குச் 
சேராது " 


எனக் கூறப்பட்டுள்ளமை ஒத்துநோக்கற் குரியது . 


தொல்காப்பியத்தில் தெய்வம் (பால்வரை தெய்வம் ) என்ற 
சொல் ஊழ் என்ற பொருளிற் கையாளப் பட்டிருப்பது போல் 
ஏனைய இந்திய மொழிகளான வடமொழி , பிராகிருத நூல்களிலும் 
கையாளப்பட்டுள்ளது . பிரச்சின வியாகரண 

சூத்திரம் 
( Pras navyakarana sutra ) என்ற நூலிற்கு ஞானவிமலர் எழுதிய 
உரையில் பின்வருமாறு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது . 35 


34. Bhutanam mahati krte pi hi prayatne n abhayyam bhavati na 
bhāvinosti nasah . 

Silanka s Commentary to Sūtrakıtānga , ed . Venicandra 
Suracandra , ( Bombay , 1917 ) . 
Translated by H. Jacobi , Sacred Books of the East ( ( SBE . ) 
X / v : i 1. 2. 2. and ii : 1 ; 29 ( Oxford , 1895. ) 
see also Jõānavimala s Commentary to Praśnavyākaraņā 
7. and Abhayadevās Commentary to Uvasaga Dasao 
vi , 165 . 


35. " Praptayyam artham labhate manusyaḥ . kimm ? kārna 

Dairain alanghaniyam . 
Tasmān na socāmi na vismayāmi. yad asmadiyam na hi tat 
paresam .. 
Prasnavyakarana , sut.7 


61 


“ மனிதர்கள் 

தாம் பெறவேண்டியதைப் பெறுகிறார்கள் . 
எதனாற் பெறுகிறார்கள் ? ( ஏனெனிற் ) தெய்வத்தின் ( ஆற்றலைத் ) 
தாண்டிச் செல்ல முடியாது , அதனாற்றான் நான் துன்புறுவது 
மில்லை . வியப்படைவதுமில்லை . நமக்கென 

நமக்கென நியமிக்கப்பட்டது 
பிறர்க்கென ஆவதில்லை........... 


> 


மேற்கூறிய உரைகளில் ஊழ் எனும் நியதி பற்றிக் கூறிய 
எண்ணங்களைப் பற்றிக் குறிப்பிடும் உரையாசிரியரான குணரத் 
தினர் ( Guraratna ) தனது தர்க்கரகசிய - தீபிகையில் இவை பூரணர் 
என்ற 

தலைவன் கூறிய எண்ணங்களாகக் கொள்கிறார் . 36 
( Purano - niyati janitam ) , இவரது உரை ஹரிபத்திரரின் சத்தரிசன 
சமுச்சயத்திற்கு ( Saddarsana samuccaya ) எழுதப்பட்ட 
உரையாகும் . 


நீதி நூற்காலத்தை யொட்டியெழுந்த மணிமேகலையிற்றான் 
முதன்முதலாக ஊழ் என்ற சொல்லும் வினையென்ற சொல்லும் 
தாமுணர்த்தும் பொருள் தெளிவுறக் கையாளப்பட்டிருக்கின்றன . 
அத்துடன் முன்கூறியதுபோல் முதன்முறையாக ஆசீவகர்கள் 
கோட்பாடு இதுதானெனக் கோட்பாட்டுருவிற் கூறப்படுவதுமிங்கு 
தான் . இந்திய நூல்களனைத்திலுமே ஆசீவகர்களின் முக்கிய 
கோட்பாடுகளனைத்தும் கோர்வையாக முதன் முதலில் எடுத்துரைக் 
கப்படுவதும் இங்குதான் எனலாம் . 


ஊழையும் வினையையும் இந்நூலில் அவற்றின் பொருள் 
தெற்றனே புலப்படக் கையாளப்பட்டிருப்பது அக்கால நூலாசிரியர் 
களிடையே இச் சொற்களின் 

இச் சொற்களின் தெளிவு நிலைபெற்றிருந்ததையும் 
உணர்த்துகின்றது . மணிமேகலையில் சமயக் கணக்கர் தந்திறங் 
கேட்ட காதையில் ஆசீவகர்களைப் பற்றிய பகுதியில் ஊழ் எனும் 
சொல்லும் , சைனர்கள் பௌத்தர்களுடைய வினைக் கொள்கை 
யுணர்த்தும் 

வினையென்ற . சொல்லும் கையாளப் 
பட்டுள்ளது . 

ஊழ் என்ற சொல் நியதியைக் குறிப்பதுடன் , 
முதிர்தல் என்ற பொருளிலும் வினையுடன் சேர்த்துப் பயன் 
படுத்தப் பட்டுள்ளது . 


போது 


36. Saddarsana - samuccaya , with Gunaratna s Commentary , 

Tarkarahasya - dipika , ed . L. Suali , ( Calcutta , 1905 ) P.20 


82 


முன்னு ளவூழே பின்னு முறுவிப்பது 
மற்கலி நூலின் வகையிது ......... 


37 


என்ற அடிகளில் ஊழ் நியதியையே குறிக்கின்றது . அதே போல் 
கர்மா எனும் வடமொழிச் சொல் சைன தத்துவங்களை விளக்கும் 
போது வினை எனக் கையாளப்படுவதைக் கீழ்காணும் எடுகோளிற் 
காணலாம் . 


தீதில் சீவனும் பரமாணுக்களும் 
நல்வினையும் தீவினையுமவ் வினையாற் 
செய்வுறு பந்தமும் வீடுமித்திறத்த 8 


ஆறுதிரவியங்கள் பற்றிய எண்ணத்தை வெளியிடும் போது 
சைனர்களின் 

காதி கர்மம் ( Ghatiya karma ) அகாதி கர்மம் , 
( agatiya karma ) எனும் இரண்டும் நல்வினை, தீவினை யென 
வும் , கர்மம் என்பது வினையெனவும் மேலே மொழிபெயர்க்கப்பட் 
டுள்ளது . அதே போற் கீழ்க்காணும் அடிகளிலும் கர்மா வினை 
யென மொழி பெயர்க்கப்பட்டுள்ளது . 


சீவனுடம் போடொத்துக் கூடித் 
தாவில் சுவை முதலிய புலன்களை நுகரும் 
ஓரணு புற்கலம் புறவுருவாகும் 
சீர்சானல் வினை தீவினையவை செய்யும் 
வருவழி யிரண்டையு மாற்றி முன் செய 
அருவினைப் பயனனுபவித்த றுத்திடுதல் 
அது வீடாகு மென்றனன் ......39 


37. மணிமேகலை , 27 : 184-5 
38 , மேற்படி , 2 : 174-178 7 
38. மேற்படி 27 : 85-201 


83 


இங்கு வினை உயிருடன் சேரும் தன்மையும் , அதனின்றும் 
உயிர்விடுபட்டு வீடுபேறு அடையும் தன்மையும் விளக்கப்படு 


கின்றது . 


இவ்விதம் சைன சமயக் கர்மாக் கொள் கையை வினையென 
மொழிபெயர்த்தது போலவே பௌத்தர்களின் கர்மாக் கொள்கையும் 
வினையெனவே மணிமேகலையில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது . 


வினைப்பயன் விளையுங்காலை யுயிர்கட்கு 
மனப்பேரின்பமுங் கவலையுங் காட்டுந் 
தீவினை 
னையென்ப தியாதென வினவின் 


....................................... 


............ 


நல்வினை யென் பதியாதென வினவிற் 
மேவிய மகிழ்ச்சி வினைப் பயனுண்குவர் 40 


பௌத்தக் கொள்கைகள் விளக்குமிடங்களில் வினையென்ற சொல் 
லுடன் கருமம் , கன்மம் என்ற சொற்களும் ஒருபொருள் குறிக்கும் 
சொற்களாகப் பயன்படுத்தப்பட்டுள்ளன . கீழ்வருமடிகள் இதற்கு 
நல்ல எடுத்துக் காட்டுகளாகும் . 


பவமெனப் படுவது கரும வீட்டந் 


..................... 


..... 


..... 11 


பிறப்பெனப்படுவதக் கருமப் பெற்றியின் 


............ 


40. மேற்படி , 30 : 62-64 , 76 , 81 
41. மேற்படி , 30:93 
42. மேற்படி , 30:95 


64 


பற்றிற் றோன்றுங் கருமத் தொகுதி 
கருமத் தொகுதி காரணமாக 


43 


கன்மக் கூட்டத் தொருவரு பிறப்பிடை 


.... பா .. 


பா 


LI.1.11 . 


கரும வீட்டமிவை காரணமாகும் 


45 
பாபா 
.111 .. 


வினையின் பல்வேறு நிலைகளைக் குறிக்கும் போது , முதிர்ந்து 
பலனளிக்கும் நிலையில் இருக்கும் ஊழ்வினை என ழ்ஊ எனும் 
அடைகூட்டிக் கையாளப்பட்டுள்ளது . 


காயசண்டிகை உருவெய்தி மணிமேகலை 

உதயகுமரனிட 
மிருந்து தப்ப முயல்கின்றாள் . இவ்வேளையில் விருச்சிக முனிவரின் 
சாபத்தால் பன்னிரண்டாண்டு வாழ்ந்து அவள் சாபக்காலம் முடிந்த 
காயசண்டிகை இன்னும் தன்னிடம் வந்து சேரவில்லையேயென 
அவள் கணவனான காஞ்சனன் என்ற விஞ்சையன் காவிரிப்பூம் 
பட்டினத்திற்கு வருகின்றான் , அங்கு காயசண்டிகை உருவில் 
இருந்த மணிமேகலையைக் கண்டு காஞ்சனன் அவளை அணுகு 
கின்றான் . 

மணிமேகலையோ காஞ்சனனைப் பொருட்படுத்தாது , 
உதயகுமரனுக்கு அறவுரையாற்ற முயல்கின்றாள் . 


தன் மனைவி இன்னொருவனுடன் உரையாடுகிறாள் என்பது 
கண்டு வெகுண்ட காஞ்சனன் உதயகுமரனை கொல்லத் தீர்மானிக் 
கின்றாள் . ஓர் அம்பலத்தில் ஒளிந்திருந்து அங்கு மணிமேகலை 
யைத் தேடி வந்த உதயகுமரனை வாளால் வெட்டிக் கொல்கின் 

பின்னர் காயசண்டிகை உருவிலிருந்த மணிமேகலையைத் 


றான் . 


43. மேற்படி , 30 : 185 
44. மேற்படி , 30; 111 
45. மேற்படி , 30 : 185 


65 


தன் மனைவி என எண்ணி விண்ணில் எடுத்துச் செல்ல முயல் 
கின்றான் . அந்த நேரத்தில் கந்திற்பாவை காஞ்சனனுக்கு அவள் 
காயசண்டிகையல்ல ; மணிமேகலையே என உணர்த்துகின்றது 
அப்போது முற்செய்த வினையே முதிர்ந்து உதயகுமரனுக்கு இந் 
நிலையை அளித்ததெனக் கூறுகின்றது கந்திற்பாவை . 


ஊழ்வினை வந்திங்குதைய குமரனை 
யாருயிருண் டதாயினு மறியாய் 
வெவ்வினை செய்தாய் விஞ்சைக் காஞ்சன 
வல்வினை நின்னையு மகலா தாங்குறு 
மென்றிவை தெய்வங் கூறலு மெழுந்து 
கன்றிய நெஞ்சிற் கடுவினை யுருத்தெழ 
விஞ்சையன் போயினன் விலங்கு விண் படர்ந்தென 45 


( “ வினை அது முதிர்ந்த நிலையில் உதயகுமரனுடைய உயிரை 
எடுத்துக் கொண்டது . ஆனாலும் , வித்தியாதரனான காஞ்சனனே ! 
நீ கொடிய வினையை அறியாது ஆற்றிவிட்டாய் . நீ ஆற்றிய அந்த 
வினை உன்னை அகலாது வந்து ( பின்னர் ஒருகாலத்திற் ) செயற் 
படும் . இவ்விதம் கந்திற்பாவையாகிய தெய்வம் கூறியதும் , வருந்திய 
நெஞ்சத்திற் கொடிய வினையின் செயற்பாடு ஒங்கக் காஞ்சனன் 
விண்ணிற் குறுக்காகச் சென்றான் ) 


மேற்கூறிய மணிமேகலைப் , பகுதியில் , வினை என்ற சொல் , 
ஊழ் , வெவ் , கடு என்ற அடைகளுடனும் , வினை என்று தனியா 
கவும் எடுத்தாளப்பட்டுள்ளது . ஊழ் என்ற சொல் முதிர்ச்சியைக் 
குறித்து முதிர்ந்த வினையைச் சுட்டினாலும் , வெவ்வினை , கொடிய 
செயலையே சுட்டுகின்றது . கடுவினை , வினை , ஊழ்வினை 
மூன்றும் தான் கர்மாவைக் குறிக்கின்றன . 


உதயகுமரன் முற்பிறப்பிற் தன் சமையற்காரனைக் கொலை 
செய்தபடியால் அந்த வினை முதிர்ந்து ( ஊழ்வினை ) இப்பிறப்பிற் 
காஞ்சனனாற் கொலையுண்டான் . எனவே , ஆசீவகர்களின் நியதி 
யினைக் குறிக்கும் ஊழும் , ஊழ்வினை என்ற சொற்றொடரில் 
முதிர்ச்சியைக் குறிக்க வரும் ஊழும் வேறு வேறானவை 
மேற்கூறிய விளக்கங்களிலிருந்து புலனாகின்றது . 


என்பது 


மேலே காட்டியபடி கருத்துத் தெளிவுடன் ஊழ் என்ற சொல் 
ஆசீவகர் கோட்பாட்டையும் . முதிர்தல் போன்ற பொருள்களிலும் 


45 மேற்படி , 20 : 123-129 . 


86 
கையாளப்பட்டுள்ளது . அதேபோல் , இச்சொல் முதிர்ந்தவினை 
என்ற பொருளைக்குறிக்கப் பயன்படுத்தப்பட்டுள்ளமையையும் 
காணாலம் . 

அதாவது ஊழ்வினை என்ற சொல்லின் சுருக்கநிலை 
நின்று அச்சொற்றொடர் குறிக்கும் பொருளை உணர்த்துகின்றது . 
இத்தகைய சொல்லாட்சியை மணிமேகலையிலேயே 

காணமுடி 


கின்றது . 


உதயகுமரன் மணிமேகலையை விரும்பி அவளைப் பின் 
தொடர்ந்து செல்கின்றான் . மணிமேகலை அவனது எண்ணமறிந்து 
பளிக்கறையுள் நுழைந்து மறைந்து கொள்கின்றாள் . அப்போது 
வெளியில் நின்ற மணிமேகலையின் தோழியான சுதமதியிடம் 
உதயகுமரன் மணிமேகலையை எத்திறத்தள் என வினவுகிறான் . 
அதற்குச் சுதமதி , 


........... 


1.11 

....... 


............ 


யூழ்த ருதவத்தள் சாபசரத்தி " 


946 


என விடையளிக்கின்றாள் . அதாவது வினை விளைவினால் தவ 
ஒழுக்கம் பூண்டவள் . சாபத்தைத் தனது அம்பாகக் கொண்டவள் 
என்று கூறுகின்றாள் . இந்த இடத்தில் ஊழ் என்ற சொல் வினைப் 
பயனால் விளைந்த தவப்பயனை உடையவள் என்று மேலே கூறிய 
பொருளைத் தாங்கி நிற்பது எண்ணிப் பார்க்கத் தக்கது 


இவ்வாறே ஊழ் என்ற சொல் வினைப்பயனைக் குறிப்பதுடன் 
அழிவு , முடிவு , என்ற பொருளிலும் மணிமேகலையிற் கையாளப் 
பட்டுள்ளது . 

நின் மிதியின்றி யூழ்பாடன்றி 47 
(உண்டாக்கப்படுவதுமில்லாது , அழிவுமில்லாது ...... ) 
ஊழின் மண்டிலமாச் சூழும் 18 

( முடிவில்லாத வட்டமாகச் சூழ்ந்து வரும் ... ) 
மேற்காட்டிய எடுகோள்கள் இதனை விளக்கும் . 


சைனர்கள் , பௌத்தர்கள் போல ஆசீவகர்கள் தமிழ் நாட்டில் 
செல்வாக்குடன் விளங்க வில்லை என்றே கூறவேண்டும் . தேவார 
திருவாசகம் எழுந்த பக்திப் பாடல்கள் காலத்திலேயே ( கி - பி - 600 
900 ) இவர்களைப் பற்றி அதிகம் பேசப்படவில்லை . 


46 , மேற்படி , 5:18 
47.- மேற்படி , 30 : 37 
45 , மேற்படி , 30 : 118 


67 


முன்னர் குறிப்பிட்டபடி , இவர்கள் திரைராசிகர் என்பதன் 
மருவலான தேரர்கள் என்ற சொல்லால் அழைக்கப்பட்டிருக்கலாம். 
சம்பந்தர் பாடல்களிற் பல இடங்களிற் தேரர்கள் குறிப்பிடப்பட்டிருக் 
கிறார்கள் . பொதுவில் தேரர்கள் என்போரைப் பௌத்தர்கள் 
எனவே உரையாசிரியர்கள் கொண்டாலும் தேரர்களும் , பௌத்தர் 
களும் வேறானவர்கள் என்பது 


புத்தர் தேரர் சமணர் கருவீறிலாப் 

பித்தர் சொன்ன மொழி கேட்கிலாத பெருமான் " 
என்ற அடிகளிற் புத்தர்கள் , தேரர்கள் , சமணர்கள் என மூன்று 
பிரிவினைக் குறிப்பதிலிருந்து தெரிகின்றது . 


பக்திப்பாடல்கள் எழுந்த காலத்தில் பௌத்தர்கள் , சைனர் 
களுடைய வினைக் கொள்கை மக்களிடையே பரவி இருந்தது போல் 
ஊழ்க்கொள்கை அறியப்பெற்றிருந்ததா என்பது தெரியவில்லை . 
கர்மம் என்ற சொல் வினையைச் சுட்டிக் கையாளப்பட்டதுடன் , 
வினையென்ற சொல்லும் அதே பொருளில் கையாளப்பட்டுள்ளது . 


50 


பணிந்தவ ரருவினை பற்றறுத் தருள் செய 
என்ற திருஞானசம்பந்தர் தேவார அடியில் வினை என்ற சொல் 
கர்மா எனும் பொருளிலேயே பயன்படுத்தப்பட்டுள்ளது . 


பக்திப் பாடல்கள் காலத்தை அடுத்து எழுந்த காப்பியகாலத் 
திலும் அதற்குப் பிற்பட்ட காலங்களிலும் , ஊழ் என்ற சொல் ஆசீவ 
கர்களின் நியதிக் கொள்கையைக் கோட்பாட்டுருவில் கூறுமிடங் 
களில் மட்டுமே நியதியென்ற பொருளில் எடுத்தாளப்பட்டுள்ளது . 
ஏனைய இடங்களில் முதிர்ந்து வந்து வினையைச் சுட்டியோ 
பொதுவில் வினையைக் குறித்தோதான் கையாளப்பட்டுள்ளது . 


பிற்கால இலக்கியங்களில் ஊழுக்கும் வினைக்கும் வேறுபாடே 
அற்ற நிலை உருவாகிவிட்டது . இருப்பினும் ஆசீவகக் கோட் 
பாட்டை விளக்கும் சிவஞான சித்தியார் நூலின் பரபக்கத்தில் , 
இடம்பெறுகின்ற 


49. திருஞானசம்பந்தர் ,தேவாரப் பதிகங்கள் ( சென்னை , 

சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் , 1973 ) , பதிகம் . 
254 : 10 


50. மேற்படி , பதிகம் , 120 : 1 , 


68 


பேறிழவிடையூறின்பம் பிரிவிலா திருக்கை மற்றும் 
வேறொரு நாட்டிற் சேறல் விளைந்திடுமூப்புச் சாதல் 
கூறிய எட்டும் முன்னே கருவினுட் கொண்டதாகும் 
தேறிய ஊழிற்பட்டுச் செல்வதிவ்வுலகம் என்றான் 51. 


என்ற பாடலில் ஊழ் என்ற சொல் நியதி என்ற கருத்திலேயே 
கூறப்பட்டுள்ளது . 


படியால் 


பிற்காலத்தில் தமிழ் நாட்டில் ஆசீவகர்கள் நிலை மங்கிவிட்டது . 
பெரும்பாலானோர் இவர்கள் சைனர்களில் ஒரு பிரிவினர் என்றே 
எண்ணினர் . உரையாசிரியர்களும் , இலக்கிய ஆசிரியர்களும் இத் 
தகைய எண்ணத்தையே கொண்டனர் . ஆசீவகர்கள் கொள்கை 
யளவில் சைனர்களை விட வேறுபட்டிருந்தாலும் , பழக்க வழக்கங் 
களைப் பொறுத்தமட்டில் அவர்களைப் பெரிதும் ஒத்திருந்த 

மக்களிடையே தனிப்பட்ட நிலையைப் பெறவில்லைப் 
போலும் . இவர்களின் சில பழக்க வழக்கங்களும் மக்களிடையே 
இவர்கள் மதிப்புப் பெற முடியாமற் போனதற்குக் காரணமாகலாம் . 
துறவிகளாக இருந்து கொண்டே பெண்ணின்பம் நுகர்தல் போன்ற 
செயல்களை மேற் கொண்டமை , சைனர்கள் , பௌத்தர்கள் கட்டுப் 
பாடான வாழ்க்கையைப் பார்த்த மக்களிடையே வெறுப்பை 
ஏற்படுத்தியிருக்கலாம் . 


51. அருணந்தி சிவாச்சாரியார் , சிவஞானசித்தியார் , 
( சென்னை சைவசித்தாந்த நூற்பதிப்புக்கழகம் , 1988 ) .7. ஆசீவகன் 
மதம் . பா . 178 


இயல் நான்கு 


தமிழகத்தில் ஆசீவகர்கள் பற்றி இலக்கியம் தவிர்ந்த ஏனைய 
செய்திகள் . 


முதல் மூன்று இயல்களிலும் தமிழ் இலக்கியங்களைச் சிறப்பாகத் 
துணை கொண்டு தமிழகத்தில் ஆசீவகர்களைப் பற்றியும் , அவர்கள் 
கோட்பாடுகள் பற்றியும் கண்டோம் . இந்த இயலில் இலக்கியம் 
தவிர்ந்த ஏனைய சான்றுகள் மூலம் ஆசீவகர்களுக்குத் தமிழ் நாட் 
டிலிருந்த செல்வாக்குப் பற்றிக் காண்போம் . 


இலக்கியம் தவிர்ந்த ஏனைய சான்றுகளை நோக்கின் ஆசீவ 
கர்கள் தமிழ் நாட்டில் வாழ்ந்தமைக்கு இரண்டு வகையான சான்று 
களை இதுவரை ஆய்வாளர்கள் எடுத்துக்காட்டியுள்ளனர் . ஒன்று 
ஆசீவகர்கள் தாழியிற் தவம் செய்தமை பற்றிய குறிப்புகள் . 
அடுத்தது , தென்னிந்தியக் கல்வெட்டுகள் சிலவற்றில் இவர்களைக் 
குறிப்பதாகக் கொள்ளப்படும் சில சொற்றொடர்கள் . 


ஆசீவகர்கள் தவநெறியில் உயர்ந்தவர்கள் என்பது பல சான் 
றுகளாலும் தெரியவரும் ஒர் உண்மை . இந்துசமயத்தைச் சார்ந்த 
வேதங்கள் பிராமணங்கள் . இவற்றை மறுத்துத் , தமக்கென ஒழுக் 
கங்கள் சிலவற்றை வகுத்துத் , தவநெறிக்கு முதன்மை கொடுத்து 
வாழ்ந்தவர்கள் சைனர்கள் , பௌத்தர்கள் , ஆசீவகர்கள் என்ற 
மூன்று சமயத்தவர்களுமாவர் . தவநெறியை அவர்கள் கடைப் 
பிடித்த முறைகள் , அது பற்றிய எண்ணங்கள் முதலியன இவர்களி 
டையே வேறுபட்டாலும் தவஒழுக்கங்களைப் போற்றுவோர் என்ற 
மட்டில் இவர்கள் தம்மிடையே ஒற்றுமையுடையோராயிருந்திருக் 
கின்றனர் . இந்தியப்பண்பாட்டின் இன்றியமையாப் பண்புகளில் 
ஒன்றான துறவு , ஆரியர் இந்தியாவிற்குள் நுழையுமுன்னரே இந்திய 
மக்களிடையே வித்திடப்பட்டிருந்தது . ! 


இந்துமதம் வானப்பிரத்த நிலையிலிருந்து துறவு நிலைக்குச் 
செல்வதைக் கூறினாலும் , மேற் கூறிய மூன்று மதங்களும் துறவு 
வாழ்க்கைக்கே முதன்மையளித்தன . இச்சமயங்கள் வீடுபேற்றை 


1. Haripada Cakravarti ; Asceticism in Ancient India 

in Brahmanical , Buddhist , Jaina and Ajivika society, (Cal 
cutta , 1973 ) , P.7 . 


7 ) 


யடையத் துறவு இன்றியமையாதது என வற்புறுத்தியதுடன் துறவு 
நெறியைப் பலவகைகளிலும் மேற்கொண்டன . இப்பண்பினால் 
இவர்கள் ஆருகதர்கள் எனத் தொகுதியாக அழைக்கப்பட்டனர் . 
துறவிற்கு முதன்மையளித்தமையால் இவர்கள் சிரமணர்கள் 
( Sramanas ) எனவும் மக்களிடை வழங்கப்பட்டனர் . சிரம ( srama ) 
என்பது உழைப்பைக் குறிக்கும் வடசொல் . உண்மையைத்தேடி 
அயராது உடலை வருத்தி முயன்றமையால் இவர்கள் சிரமணர் 
எனக் குறிப்பிடப்பட்டனர் . 


தொடக்க நிலையில் இந்து சமயத்துறவிகளைக் குறிக்கவே 
சிரமணர் என்ற சொல் வழங்கப்பட்டாலும் காலப் போக்கில் சைன 
பௌத்த ஆசீவகத் துறவிகளையே இச்சொல் சிறப்பாகச் சுட்டலா 
யிற்று . பருவா என்ற ஆசிரியர் கூறுவதுபோல் சிரமணர்கள் இந்து 
சமய வேதங்கள் வற்புறுத்தும் யாக முறைகளை அறவே வெறுத் 
தொதுக்கினர் . உடலைப் பேணுவதிற்கூட வேதங்கள் கூறுவதை 
மறுத்து தலைமயிரையும் தாடியையும் மழித்தனர் .. இந்தச் 
சிரமணர் என்ற சொல் பாளி , பிராகிருத மொழிகளில் சமண 
என வழங்கப்பட்டது . பிராமணீயம் பேசும் நூல்களிலும் சிரமணர் 
என்ற சொல் காணப்படினும் இவர்களுக்கும் ஆருகத சமயத் 
தினரான சைன , பௌத்த ஆசீவகச் சிரமணர்களுக்கும் வேறு 
பாடுகள் உண்டு. பிராமணீயச் சீரமணர்கள் 

ஒரு குறிப்பிட்ட 
வயதையடைந்த பின்னரே துறவை மேற்கொள்ள முடியும் . ஆனால் 
எனைய மூன்று மதத்தினரும் இளவயதிலேயே துறவை மேற்கொண் 
டதுடன் இல்லறத்தோர் இடும்பிச்சையை உண்டு வாழ்ந்தனர் 


* 


5 


2. Sramano - Sramanah , tapaso tapasth ......... Brhadar 

anyokopanisad , The Principal upanishads , ed . Radhakrish 

nan , ( London , 1969 ) IV.3.22 . 
3. B.M. Barua , Prebuddhistic Indian philosophy, ( Calcutta , 

1921 ) P. 242 . 
4. Sramana - m- ascetic , religious mendicant , Pali and Prakrit . 

Samana. - ascetic 
Old Sinhalese - hamana , Sinhalese - mahana, mana 
R. L. Turner A comparative Dictionary of the Indo - Aryan 
Languages, 2nd impression (London , Oxford University 

Press , 1973 ) entry No. 12683 . 
5. Haripada Cakravarti, Op . cit . p. 216. 


இத்தன்மையால் இவர்கள் சமணர் என்ற பொதுச்சொல்லால் 
அழைக்கப்பட்டனர் . புத்தரையும் சமணர் என நேரடியாக அழைப் 
பதைப் பாளி நூல்களிற் காண்கின்றோம் புத்தர் மட்டு மன்றிப் 
பௌத்தத் துறவிகளும் சமணர் என அழைக்கப்பட்டனர். இதே 
போல் சைனத்து தவிகளும் சமணர் எனக் குறிப்பிடப்பட்டனர் . 
பௌத்தர்கள் , சைனர்களுடன் சேர்த்து ஆசீவகர்களையும் அழைக் 
கும்போது சமணர் என்றே இவர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளனர் . 
ஆனால் தனியாக சமணர் ஆசீவகர்கள் அழைக்கப்பட 
வில்லை . 


என 


சைன 


இந்தச் “ சமண ” என்ற சொல் தமிழ் நாட்டில் சமணர் எனவும், 
அமணர் எனவுமே பெரும்பாலும் வழங்கப்படுகின்றது . இவ்விரு 
சொல்லாட்சிகளும் துறவிகளைப் பொதுவாகக் குறிப்பதைத் தமிழில் 
தெளிவாக நாம் காணமுடியவில்லை . 

மதத்தோரே 
சமணர்கள் அமணர்கள் என அடிக்கடி நூல்களிற் குறிப்பி 
டப்படுகின்றனர் . பௌத்தர்கள் சாக்கியர் எனவும் சைனர்கள் 
• சமணர் எனவும் , ஆசீவகர்கள் , ஆசீவகர்கள் எனவும் அழைக்க 
பட்டிருப்பதைத் தமிழ் நூல்களிற் காண்கின்றோம் , ஆசீவகர்கள் 
தவநெறியினைத் தீவிரமாகக் கடைப்பிடித்த தன்மையை அவர் 
களைப் பற்றிக் குறிப்பிடும் , 


6. Ibid , 215 
7. " Tri . Chivaram Sramanakalpah " Santideva Siksha 

Samucchaya , ed . Bendall , P. 141 
Jatakas , vol . 1 , 187 , 298 , 480 . 
" ede khalu mulaguņa samaņānām jinavarehim 
Pannattā 
Kundakunda , Pravacanasara ed A. N. Upadhye , (Bombay , 

1935 ) pp 8-9 
9. “ ஊர்மேற்றதாமமணர்க்கோடு " மூன்றுறையரையனார் , 
பழமொழி நானூறு , 2 ம் 

பதிப்பு , ( சென்னை , கழக 
வெளியீடு , எண் , 475 , 1987 ) பாடல் எண் . 315 . 
" சமணீர் காணுஞ்சரணென்றோனை ” மணிமேகலை , 5:52 . 


72 


1 . 


.......... கடவுளர் கோலத் 

தண்ணலம் பெருந்தவத் தாசீவகர் 10 
போன்ற அடிகள் உணர்த்துகின்றன . ஆசீவகர்களது தவமுயற்சிகள் 
பற்றி வடநூல்களும் ஆங்காங்கு 

பகவதி 
சூத்திரம் என்ற சைன நூலில் மக்கலி கோசலர் சூரிய ஒளியில் கை 
களைத் தூக்கிய நிலையில் தவம் செய்ததாகக் குறிப்பிடப்பட்டிருக் 


பேசுகின்றன . 


கிறது . 


இவர் இத்தவத்தின் போது தொடர்ந்து ஆறு வேளை உணவு 
உட்கொள்ளாது அவரை விதைகளிலும் அரிசிக்கஞ்சியிலும் மாத்திரம் 
உயிர் வாழ்ந்தார் . துறவின் தொடக்கத்தில் ஒருவாய் நீர் மாத்திரம் 
அருந்தி ஆறு திங்கள் தவம் செய்தபின் மக்கலி உக்கிரமான 
ஆற்றலை அடைந்ததாகக் கூறப்பட்டுள்ளது .11 


ஆசீவகர்கள் தவம் பற்றிப் போதிசத்துவர் ஆசீவகராகப் பிறந்து 
மேற்கொண்ட தவமுயற்சிகள் பற்றிக்கூறும் உலோப ஹம்ச ஜாத 
கக் கதையிலிருந்தும் தெரிய வருகிறது . நங்குத்த ஜாதகத்தில் 
ஆசீவகர்கள் சாவத்தி என்ற ஊரில் பொய்த்தவம் செய்தது பற்றிக் 
கூறப்படும் பகுதியில் அவர்களின் நால்வகைத்தவம் பற்றிப் பேசப் 
படுகின்றது . அவையாவன : 
1 , உ 

உக்கிடிக்கப் பதானம் ( ukkitikappadhana) . இது சம் 
மணம் கொட்டியுள்ள நிலையில் தன்னைத் தானே வருத்திச் 

செய்யும் தவம். 
2. வௌவால் தவம் (Vagguli - Vata ) 13 இது வௌவால் 

போல் ஒன்றனைப் பிடித்துத் தொங்கிக் கொண்டு செய்யும் 

தவமாகும் . 
3. முள் தவம் ( Kantaka - ppasaya ) முட்படுக்கை மேல் 

படுத்துக் கொண்டு ஆற்றும் தவமாகும் . 
4. பஞ்ச - தபனம் ( Paica tapana ) ஐந்து நெருப்புக்களின் 

நடுவிலிருந்து ஆற்றும் தவம் . 


10. சிலப்பதிகாரம் , 27 : 98-99 . 
11 .. பகவதி சூத்திரம் , 15.1.153 . 
12. Lomahamsa Jataka , Edited by V. Fausboll , 6 volums . 

( London , 1895 - 1907 ) i.p. 390 . 
13. வத (Vata ) என்பது விரத Vrata என்பதன் பாளி 

உருவம் , பிராகிருதத்தில் இச்சொல் வய (vaya ) எனவும் வழங் 
கப்படும் , 


73 


ஆசீவகத் துறவிகளின் உயர்ந்தநிலைத் தவமாக , அவர்கள் 
மண்பானைகளில் நுழைந்திருந்து செய்யும் தவத்தைக் கூறுவர் . 
ustrika mahamrnmaya - bhajana - visesastatra pravistaye sram 
yanti tapasyantiti ustrika - Sramanah ) .14 

ஆசீவகர்கள் இத்தகைய தவமுயற்சிகளை மேற்கொண்டமை 
பற்றித் தமிழ்நூல்களிலும் ஆங்காங்குக் குறிப்புகள் உண்டு . கவிச்சக் 
கரவர்த்தி ஒட்டக் கூத்தரால் பாடப்பட்ட தக்கயாகப் பரணியில் 
காளிக்குக் கூளி கூறிய பகுதியில் 


தாழியிற் பிணங்களுந்தலைப் படவெறுந்தவப் 
பாழியிற் பிணங்களுந் துளபெழப் படுத்தியே 15 


எனவரும் பாடல் வரிகளில் , தாழியிற் பிணங்கள் என்பதற்கு , உரை 
காரர் பின்வருமாறு உரை எழுதுகிறார் . “ தாழியிற் 
மென்றது , ஆருகதரிலே ஆசீவகர் பெருமிடாக்களிற் 
புக்குத் தவம் செய்வாராதலின் அவரைச் சுட்டி நின்றது , 
இவ்வுரையிலிருந்து தமிழ் நாட்டிலும் ஆசீவகர்கள் பெருமிடாக்களில் 
புகுந்து தவமியற்றியமை புலனாகின்றது . தொல்காப்பியப் பொருளதி 
காரத்துப் புறத்திணை இயலிலுள்ள ஐந்தாவது சூத்திரத்திற்கு 
உரை எழுதிய நச்சினார்க்கினியரும் , பின்வரும் பாடலில் தாழியைக் 
கவித்துத் தவஞ் செய்வோர் பற்றிக் கூறுகின்றார் . 


தாழிகவிப்பத் தவஞ்செய்வார் மண்ணாக 

வாழிய நோற்றனை மால்வரை 16 
என்ற அடிகள் இதனை விளக்கும் . 


தமிழ் நாட்டில் , தாழியைக் 

கவிழ்த்து 

அதனுள் தவம் 
செய்வோர் பற்றி வரும் இக்குறிப்பு ஆசீவக மதத்துறவிகளையே 
14. Ovavaiya ( Aupapatika ) sutra , with the commentary of 

Abhayadeva ed . Hema sagara . ( Bombay . ) Sūtra 41 , 

Fol - 196 . 
15. ஒட்டக்கூத்தர் , தக்கயாகப் பரணி , பதிப்பித்தவர் . உ.வே. 

சாமிநாதையர் , 3 ம் பதிப்பு , ( சென்னை , 1980 ) பாடல் 376 . 
16. தொல்காப்பியம் , பொருளதிகாரம் , புறத்திணையியல் , நச் 

சினார்க்கினியர் உரையுடன் , 7 ஆம் பதிப்பு ( சென்னை , கழகப் 
பதிப்பு , 1977 ) பாடல் 5 , ப . 155 . 


74 


குறித்திருக்க வேண்டும் . தக்கயாகப் பரணியைப் பாடிய ஒட்டக் 
கூத்தர் விக்கிரமசோழன் காலத்தில் அவனது அரசவைப் புலவராக 
வும் , பின்னர் குலோத்துங்கசோழனுக்கு அறிவூட்டும் ஆசானாகவும் 
குலோத்துங்கனுக்கும் இரண்டாம் இராச இராசனுக்கும் அரசவைப் 
புலவராகவும் இருந்திருக்கின்றார் . இதிலிருந்து ஒட்டக்கூத்தர் 
வாழ்ந்த காலமான பன்னிரண்டாம் நூற்றாண்டில் ஆசீவகர்களின் 
வழக்கமான தாழியிற் தவஞ்செய்து இறப்பது , வழக்கிலிருந்திருக் 
கின்மறது என்பது தெரிய வருகின்றது . தொல்காப்பிய உரையாசிரிய 
ரான நச்சினார்க்கினியர் பதினான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் . 
அவர் வாழ்ந்த காலத்திலும் ஆசீவகர்கள் தாழிக்குள் தவஞ்செய் 
திருக் ” றார்களென்று மேற்கூறிய “ தாழிகவிப்பத் தவஞ்செய்வார் 
என்ற பாடலிலிருந்து தெரிய வருகின்றது . 


இவ்விதம் தாழியில் இருந்து தவம் செய்த ஆசீவகர்கள் 17 
அதனின்றும் வெளியேறாது அங்கேயே தம்முடிவை எய்தி வீடு 
பேற்றை அடைந்திருக்க வேண்டும் . இது பின்னர் ஒரு வழக்க 
மாகவே மக்களிடையே பரவிவிட்டதெனலாம் . ஆண்டு பலவாகி 
முதிர்ந்த மக்கள் உயிர்போகா நிலையில் நீண்டநாள் உணர்வற் 
றிருந்தால், அவர்களைப் பானையிலிட்டுப் புதைப்பது பிற்காலத்தில் 
தமிழ் நாட்டில் வழக்கமாகி விட்டது போலும் . இதை எடுத்துக் 
காட்டுவதாக ஒட்டக்கூத்தரின் பின்வரும் விக்கிரமசோழனுலா 
அடிகள் அமைகின்றன . 


........... 


மா றழிந் 
தோடி மறலியொளிப்ப 
சாடி வகுத்த தராபதியுங் .............. 18 


அதாவது , காலன் முதியோரின் உயிரை எடுப்பதற்கு வராது 
ஓடி ஒளிந்து விட்டான் . ஏனெனில் காலனுக்கு வழக்குரைத்தவன் 
சோழன் . இவ்விதம் ஓடி ஒளிந்துவிட்டபடியால் அவர்களுக்கு என 
ஒரு சாடியை வகுத்து அதில் அவர்களை வைக்க உதவி செய்தான் 
அச்சோழன் . குலோத்துங்கன் பிள்ளைத் தமிழில் உள்ள 


17. தக்கயாகப்பரணி , அதேநூல் , 

நூலாசிரியர் 

வரலாறு , 
ப . 134 . 
18. ஒட்டக்கூத்தர் , மூவருலா , சங்குப்புலவர் உரையுடன் , விக் 

கிரம் சோழனுலா , ( சென்னை , கழக வெளியீடு , எண் 1210 , 
1970 ) வரிகள் 15-16 


4 


75 


" அணிபெற வெழுதிய வழகிய குரைகவினுட் செறி 
மட்சாடி 
குடிபுக முடிபுனை சுரகுரு வழிமுதல் கொட்டுக 
சப்பாணி 


என்ற அடிகளிலிருந்து இவ்விதம் முதியோர்க்குச் சாடிவகுத்துக் 
கொடுத்தவன் சுரகுரு என்ற சோழன் என்பதும் தெரிய வரு 

19 திருவெண்காட்டுப் புராணமும் " 


கின்றது . 


“ சித்த மகிழ்ந் தீனமறச் செங்கோன டாத்த நமன் , 
உத்தம னென்றந் நாளுயிர் கொடு போகாமையினால் 
மொய்த்த முதியோர்க்கு முதுமக் கட்சாடி பல 

வைத்த குலதீரனே மன்னாகோ மன்னாகோ ” 
என்று கூறுகிறது . 


மேற்கூறிய பாடல்கள் , மன்னர்களே மக்கட்கு முதுமக்கட்சாடி பல 
வற்றினை வகுத்துக் கொடுத்தமையை உணர்த்துகின்றது . சங்கப் 
பாடல்களிலேயே 21 பானையில் இறந்தோரைப் புதைத்தமைக்குச் 
சான்றுகள் உண்டு . இவ்விதம் இறந்தோரைப் புதைக்கும் பானை 
யைத் தாழி என்றே பழங்கால முதல் வழங்கியுள்ளனர். மணி 
மேகலையும் , சக்கரவாளக் கோட்டம் என்ற பகுதியில் இறந்தோர் 
களைப் பல்வேறு முறைகளில் அடக்கம் செய்வதனைச் 

" சுடுவோர் , இடுவோர் , தொடுகுழிப் படுப்போர் 

தாழ்வயின் அடைப்போர் , தாழியிற் கவிப்போர் 
என எடுத்துரைக்கின்றது . இங்கு தாழியிற் கவிப்போரைக் குறிப் 


19 , மேற்படி , சங்குப் புலவர் உரை . ப .5 . 
20. மேற்படி , ப . 56 . 
21 . 

........ தாழிகவிப்பத் 
தாவின்று கழிகவெற் கொள்ளாக் கூற்றே 
நற்றிணை , 27 : 11 : பதிற்றுப்பத்து . 44:22 , 
அகநானூறு . 

129 : 7 , 275 : 1 ; 369 : 6 , 
புறநானூறு 228 : 12 , 256 : 5 . 


76 


கின்றன . 


பிடுவது நோக்கத் தக்கது . 9 இன்றைய அகழாராய்வில் தமிழ் 
நாட்டைச் சேர்ந்த பல இடங்களில் தாழிகள் பல அகழ்ந்தெடுக்கப் 
பட்டுள்ளன . இவ்விதம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட தாழிகள் இருவகை 
அமைப்புடையனவாக இருப்பது தெரிய வருகின்றது . ஒன்று குறுகிய 
வாயமைப்புடைய தாழிகள் , இன்னொன்று பெரிய அகன்ற வாயு 
டன் கூடிய தாழிகள் . இரண்டு வகைத் தாழிகளுள்ளும் மனித 
எலும்புகள் காணப்படுகின்றன . அகன்ற வாயுடன் கூடிய தாழி 
களுள் உட்கார்ந்திருக்கும் நிலையில் எலும்புக்கூடுகள் காணப்படு 

இத்தகைய தாழிகளுள் ஆசீவகர்கள் தவஞ்செய்த 
தாழிகளும் இருக்கலாம் . முன்னைய வகைத் தாழிகளைப் பற்றி 
ஆய்ந்த தொல் பொருளாய்வாளர்கள் பழைய கற்காலம் , கற்காலம் 
ஆகிய காலப்பகுதியில் மக்கள் இறந்தவர்களை அப்படியே போட்டு 
வைத்ததாகவும் , பின்னர் அவ்வுடலிலுள்ள தசைப்பகுதிகள் பறவை 
கள் மிருகங்கள் முதலியனவற்றால் உண்ணப்பட்டபின் எலும்புகளை 
இத்தகைய தாழிகளில் போட்டுப் புதைத்ததாகவும் கூறுகின்றனர். 23 
வாயகன்ற தாழிகளிற்தான் ஆசீவகர்கள் தவஞ்செய்திருக்கின்றனர் . 
உட்கார்ந்த நிலையில் எலும்புக்கூட்டுடன் அகழ்ந்தெடுக்கப்பட்ட 
தாழிகளிற் பல , ஆசீவகர்கள் தவஞ்செய்த தாழிகளாக இருக்கலாம் 
என்பது இலக்கியங்களில் வரும் குறிப்புகளால் வலுப்படுத்தப்படு 


கின்றது . 


இது தவிர நன்னூலுக்கு உரை எழுதிய 24 மயிலைநாதரும் 
சீவகப் பள்ளி என்ற சொல்லை எடுத்துக்காட்டுகின்றார் . 
இந்தக்குறிப்பிலிருந்தும் தமிழ்நாட்டில் இக்காலப்பகுதியில் ஆசீவகப் 
பள்ளிகள் இருந்திருக்கின்றன என்பது பெறப்படுகின்றது . இங்கு 
உயிரீற்றுப்புணரியற் பகுதியில் நிலைமொழி ஈறுகெட்டு வருமொழி 
மிக்கு வருவதற்கு எடுகோளாகக் காட்டப்பட்டவற்றுள் ஆசீவகப் . 
பள்ளியும் ஒன்றாகும். எனவே மயிலைநாதர் ( கி . பி . 13 ஆம்- நூ - டு ) 
காலத்தில் ஆசீவகர்கள் பற்றிய அறிவு தமிழ் மக்களிடை நிலவி 
யிருக்க வேண்டும், 


22. மணிமேகலை , 6 : 66-87 , 173 . 
23. H. S. Ramanna , Megaliths of Scuth India and South East 

Asia , A Comparative study ( Madras , New Era Publications . 

1983 ) P.5 . f . 
24. பவணந்திமுனிவர் , நன்னூல் , மயிலை நாதர் உரை , பதிப் . 

உ . வே . சாமிநாதையர் , ( சென்னை , 1918 ) , சூத்திரம் . 158 . 
ப .83 . 


77 


கடமை 


, 


இவ்விதம் ஆசீவகர்கள் மேற்கொண்ட தவமுயற்சிகள் பற்றிய 
செய்திகள் தவிர ஆசீவகர்கள் தமிழ்நாட்டிலும் , மைசூரைச் சேர்ந்த 
சில பகுதிகளிலும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்குச் 

சில 
கல்வெட்டுச் சான்றுகளை ஆய்வாளர்கள் துணை கொள்வர் . இ 
கல்வெட்டுக்களில் இடம் பெற்றுள்ள ஆசுவக் 
ஆசுவிகாசு , ஆசுவிகள் பேர்க்கடமை , ஆசுவிமாக்கள் 
ஆசுவம் ஔலம்பலம் , ஆசுவம் அவலம்பலம் , ஆசுவ ( க 

க ) 
காசு முதலிய சொற்றொடர்களைத் துணைக்கொண்டு இச்சொற் 
றொடர்களிலுள்ள ஆசுவி என்ற சொல் ஆசீவகர்களைக் குறிக்கும் 
என்பர் . அத்துடன் இச்சொற்றொடர்களில் ஆசீவகர்கள் மேல் விதிக் 
கப்பட்ட வரியே கூறப்பட்டுள்ளது எனக் கொள்வர் . இச்சொற் 
றொடர்கள் ஆசீவகர்கள் மேல் விதிக்கப்பட்ட வரியைக் குறிப்பதால் 
இக்கல்வெட்டுக்கள் எழுந்த காலத்தில் ஆசீவகர்கள் தமிழ் நாட்டில் 
வாழ்ந்திருக்கின்றனர் என்று முடிவு கொண்டனர்.25 இம்முடிவு மேற் 
கொள்ளப்பட்ட ஆதாரங்களின் தகைமை பற்றி வேறு சில ஆக 

சிரி 
யர்கள் ஐயம் தெரிவித்ததுடன் இக்கல்வெட்டுக்களிலுள்ள சொற்றொ 
டர்கள் ஆசீவகர்களைக் குறிக்கவில்லையெனவும் கூறுவர் .26 இவ் 
விருசாரார் கருத்துக்களையும் சீர்தூக்கி முடிவு எடுப்பதற்கும் ,, 
உண்மையில் இக்கல்வெட்டுக்களில் ஆசீவகர்கள் தான் குறிப்பிடப் 
படுகிறார்களா என்பதைத் தெரிந்து கொள்ளவும் 

இக்கல் 
வெட்டுக்கள் கூறும் செய்திகளை ஒன்று கூட்டிப் பார்க்க வேண் 
டியது இன்றியமையாததாகின்றது . ஆகவே , இது தொடர்பான 
இக்கல்வெட்டுக்களின் பகுதிகள் கீழே அவை எழுத்ததாகக் 
கூறப்படும் கால வரிசையிற் தொகுத்துத் தரப்படுகின்றன . 


1. விஷ்ணு சர்மன் என்ற ஒரு பிராமணனுக்கு பல்லவ சிம்ம 
வர்மனால் விலாவட்டி என்ற கிராமம் நன்கொடையாக அளிக்கப் 
பட்டதைக் குறிப்பது இக்கல்வெட்டு . பல்லவ சிம்மவர்மனின் 


25. A. L. Basham . op . cit , P. 118 ff . 

K. A. Nilakanta Sastri , The Colas , ( Madras , 1935-37 ) , 
P. 532 . 
A.F.R. Hoernle , Ajivikas , Encyclopedia of Religions and 

Ethics , ed . Hastings Vol . 1. ( New York , 1967 ) P.262 . 
26. நீலகேசி . பதிப் , 

. 

ஏ . சக்கரவர்த்திறயனார் , முன்னுரை 
ப .251 இலிருந்து மேலே . 
N. Aiyaswami Sastri , Ajivikas , Journal of the Sri Venka 
teswara Oriental Insittute , 1941, 11. P. 418 


78 


பத்தாவது ஆண்டு ஆட்சிக்காலமான கி . பி . 446 இல் எழுதப்பட்ட , 
இக்கல்வெட்டு வடமொழியில் எழுதப்பட்டுள்ளது . நெல்லூர் மாவட் 
டத்திலுள்ள விடாவலூரு ( Vidavaluru ) என்ற ஊரே இந்த விலா 
வட்டி என்ற ஊர் என இக்கல்வெட்டைப் பதிப்பித்த கிருஷ்ணமாச் 
சார்லு என்பவர் கூறுவர் .27 இங்கு காணப்படும் பின்வரும் வரிகள் 
நோக்கத் தக்கன . 


17 . 

.Kshe panchamyam Gautama - gatrayachch 
and & gaya Vishpusarmmané dattam (ttah ) (I ) 
yad = asmin = grāmē 


18. Izha - Charmmakar apana pattakāra pravarāñ 

chararajju - pratihar - apan - ajivika - ka - 


19. rani - Nahala - Mukhadharaka - kupa - dardaka 

tantravaya ............ 


மேற்காட்டிய பகுதியிலுள்ள பதினெட்டாவது வரியிலுள்ள 
pratihar - apan - ajivika - ka rani - என்பதைச் சுட்டிக்காட்டி 
இவ்வரி ஆசீவகர்கள் மேல் விதிக்கப்பட்ட வரி என இதைப் பதிப் 
பித்த அவர் பின் வந்த ஏனைய ஆய்வாளர்களும் கொள்வர். 38 

2. இக்கல்வெட்டு , கிழக்குச் சாளுக்கியனான இரண்டாவது 
அம்மராசாவால் ( Eastern Calukya Ammaraja II ) ( கி.பி. 945-970 ) 
விசயவாடியிலுள்ள சமஸ்தபுவனாசிரய ( Samastabhuvanasraya )) 
கோவிலுக்கு. ஒன்றனுக்கொன்று அருகாமையிலுள்ள நான்கு 
கிராமங்களை நன்கொடையாக அளித்ததைக் கூறுகின்றது . 
தாண்டி கொண்ட ( Tandikonda ) அம்மல பூண்டி ( Ammalapindi) 
கொல்ல பூண்டி ( Gollapundi ) ஆசுவுலபற்று ( Acuvulapar [ u ) என்ற 
நான்கு கிராமங்களிலும் , ஆசுவுல பற்று என்ற கிராமத்தை 
ஆசீவகர்கள் வாழ்ந்த ஊராகக் கொள்வர் பாசாம் .29 இந்த நான்கு 
கிராமங்களும் குண்டூர் ( Guntur ) மாவட்டத்தில் இருந்ததாகவும் . 
முதலாவது கிராமத்தைத் தவிர ஏனைய கிராமங்கள் இன்று அடை 
யாளங் கண்டு கொள்ள முடியவில்லை என்றும் கூறுவர்.30 
27. C. R. Krshnamacharlu , Vilavetti grant of Pallava Simha 

varman , Epigraphia Indica , No. xxiv , pp.296-303 . 
28. Ibid . P. 303 . 

A.L. Basham , op . cit , P.187 . 
29. Ibid . pp . 187 , 188 . 
80. Ibid . p . 187 . 


79 


- வட 


3. இராஷ்டிரகூட மன்னனான 

மூன்றாவது கிருஷ்ணன் 
எனப்படும் கன்னரதேவனால் , பத்தாம் நூற்றாண்டின் நடுப் 
பகுதியிற் பொறிக்கப்பட்ட இக்கல்வெட்டில் ஆசீவகர்கள் குறிப் 
பிடப்பட்டிருப்பதாகப் பாசாம் கருதுவர் .31 இக்கல்வெட்டு 
ஆர்க்காட்டு மாவட்டத்திலுள்ள காவனூரில் எழுந்தருளியிருக்கின்ற 
கைலாசநாத . சுவாமி கோவிற்சுவர்களில் எழுதப்பட்டுள்ளது . 
பாசாம் கூற்றுப்படி இங்கு , கடவுளர் , மருத்துவர் ஆசீவகர்கள் 
ஆகியோருக்குரிய நிலங்களை , வாங்குவோரும் விற்போரும் , 
அடமானம் வைப்போரும் வாங்குவோரும் , ஒரே சாதியினராக 
இருக்க வேண்டுமெனக் குறிப்பிடப் பட்டுள்ளது .39 


...... 


இக்கல்வெட்டு , இராசேந்திர சோழ தேவ மன்னனின் 
( கி.பி. 1072 ) மூன்றாவது ஆட்சிக்காலத்தில் மைசூரிலுள்ள 
கோலார் மாவட்டத்தில் முளுபாகலு ( Mulbagal ) 

என்ற 
தாலுக்காவில் எழுந்தருளியிருக்கின்ற பரதேசுவரர் கோவிலின் 
அடித்தளத்திலுள்ளது .33 

இக்கல்வெட்டிலுள்ள பின் வரும் பகுதியில் ஆசுவிமக்கள் 
பற்றிக் கூறப்பட்டுள்ளது . இது கிரந்தமும் தமிழும் கலந்து எழுதப் 
பட்ட கல்வெட்டாகும் . 

பசுவிற்கும் எருமைக்கும் இறையில்லை , இப் பதி 
னெண் பூமியில் இல்லாதவிறை கட்டத்து .... ற்கு அதிகாரி 
கள் .....கிய சோழ மூவேந்த - வே ( ந்த ) ளார் பசுவுக்கும் 
எருமைக்கும் இல்லாத விறைகாணி இவ்விறை இறுக்க 
வேண்டாவென்றும் காடு .... புன்செய் விளைந்த நிலங்க 
ளுக்கு அஞ்சில் ஒன்றுமேல் வாரம் இடுவதாகவும் வேதர் 
கும்மரி விளைந்த நிலம் ஆயிர்த்தைஞ்நூறு குழிக்கொரு 
புடவை கொள்வதாகவும் ஊர்க்கீழ் இரு .... க்குமாகச் சனம் 
வண்ணார் நல்லெருது நற் .... பசு உள்ளிட்ட அந்த ... 
குரால் இரண்டு காசிடுவதாகவும் சிறு - சுங்கத்துக்கு 
ஆசுவி மக்கள் 

ஆசுவம் 

உண்ணும் பெயரால் 
காசிடுவதாகவும் .... றையாவிட்டால் ஒரு காசிறுப்பதாக 
வும் .... ன்று ....த்துக்கு ஊர் முதலி.... அடியால் ......... ” . 


31 . 


Annual Reports on South Indian Epigraphy ( Madras , 1921 ) 

No. 159. A.L. Basham op . cil . p.188 . 
32. இக்கல்வெட்டினைப் பலவிதத்தில் முயன்றும் பெற முடிய 

வில்லை . 
88. Epigraphia Carnatica, ed.B. Lewis Rice , Mulbagal Taluq , 

( Mangalore, 1905 ) Vol . 49 ( a) . P.102 . 


80 


5. தென்னார்க்காடு மாவட்டத்திலுள்ள கீழூர் என்ற இடத்தி 
லுள்ள வீரட்டானேசுவரர் கோவிலுக்குக் குலோத்துங்க சோழ 
தேவரின் முப்பத்து மூன்றாவது ஆட்சிக்காலத்தில் ( கி.பி. 1103 ) 
உள் நாட்டு வரிகளை அளித்த செய்தியை இக் கல்வெட்டுக் கூறு 


கின்றது . 


34 


........................... 


கொயி ( லி ) லும் திருமடை 
விளாக ( த் திலும் உள்ள குற்ற -- 
தெண்டமும் தறியிறை காசும் கடையிறையு ( ம் * ] கந் 

நாரிறையும் ஆசு- 
விகா ( சும் ] பட்டிதெண்டமும் விள ( க் ) 

காள் தெண்டமும் ...... 


இங்கு இக்கல்வெட்டைப் பதிப்பித்தோர் ஆசுவிகா பட்டி 
தெண்டமும் என்ற இரு சொற்றொடர்களுக்குமிடையில் அடைப்புக் 
குறிக்குள் ( சும் ) என்பதை உட்புகுத்தியிருப்பது நோக்கற்குரியது . 
உள் நுழைவு இல்லாவிட்டால் ஆசுவிகாபட்டி தெண்டமும் , என்றே 
கல்வெட்டில் இருந்திருக்க வேண்டும் . 


6. மூன்றாவது இராசராச மன்னனின் ஆட்சிக்காலத்தில் 
( கி . பி . 1223 ) எழுதப்பட்ட இக்கல்வெட்டுத் திருவொற்றியூர் 
கிராமத்திற் கண்டெடுக்கப்பட்டது . இக்கல்வெட்டிற் குறிக்கப்பட்ட 


34. South Indian Inscriptions ( Madras , 1890 - 1940 ) . Vo! 

vii , 912 . 
35. Annual Reports on South Indian Epigraphy, No. 199 of 1912 

A.L. Basham , Op . cit. p.188 . 
இக்கல் வெட்டு என் கைக்குக் கிட்டவில்லை . 


81 


35a 


இக்கல் வெட்டிற் குறிக்கப்பட்ட பல்வேறு வரிகளுள் ஆசுவி 
கள் பேரார் காசு என்ற சொற்றொடரும் இடம் பெற்றுள்ளது . இச் 
சொற்றொடரைத் தொடர்ந்து உவச்சர் மேல் இடப்பட்ட வரியைக் 
குறிக்கும் உவச்சர் பேரார் குடிக் காசும் என்ற சொற் 
றொடரும் காணப்படுகின்றது . 

7. திரிபுவனச் சக்கரவர்த்தி இராசராச சோழனின் இருபத் 
திரண்டாவது ஆண்டு ஆட்சிக் காலமான சக ஆண்டு 1160 இல் 
( கி.பி. 1238 ) எழுதப்பட்ட இக் கல்வெட்டு , விரிஞ்சி புரத்திற்கு 
அண்மையுலுள்ள பொய்கை எனும் ஊரிலுள்ள பெருமாள் கோவி 
லுக்குக் குமாரமங்கலம் என்ற கிராமத்தை நன்கொடை அளித்த 
செய்தியைக் கூறுகின்றது 36 இங்கு இடம்பெறும் . 

சில்வரி பெருவரி காற்திகை ) - அரிசி காற் 
திகைப் பச்சை மற்றுமுள்ள பல கா ( சாயம் ]களும் தறி 
இறை கடை இறை தட்டார்ப்பாட்டஞ் செக்குக ( டமை 
யும் ஆசிவ ( க ) காசு எப்பெற்பட்ட அனைத்தாயங்களும் ... 

என்ற வரிகளில் ஆசிவக்காசு , குறிப்பிடப்பட்டிருப்பது நோக்கத் 
தக்கது . இங்கும் கல் வெட்டைப் பதிப்பித்தோர் ஆசிவ காசு 
என்பதற்கு நடுவில் [ க] என்பதை உள் நுழைத்திருப்பது நோக்கற் 
குரியது . 

8. திரிபுவனச் சக்கரவர்த்தி இராச ராச தேவரின் இருபத்து 
நான்காவது ஆண்டு ஆட்சிக்காலமான சகவருடம் 1181 இல் 
( கி.பி. 1239--1240 ) தமிழும் கிரந்தமும் கலந்து எழுதப்பட்ட இக் 
கல்வெட்டுப் , புத்தூர் என்ற கிராமத்திலுள்ள ஒர் கோவிலுக்கு 
மன்னன் நன்கொடை அளித்ததைக் கூறுகின்றது .37 

...... கார்த்திகை அரிசி கார்த்திகைக் காசு கார்த் 
திகைப் பச்சை ) வெலிப்பயறு நிர் நிலக் ( க ]ாசு தறியிறை 
கடையிறை காலகதப் பாட்ட [ ம் ] த * -ட்டார்ப் பாட்டம் 
ஆசுவக் கடமை செக்குக் கடமை எரிமின்காசு இநவரி ...... 

இங்கு ஏனையவரிகளுடன் ஆசுவக்கடமையும் கூறப் 
பட்டுள்ளது . 
9 . இராச ராச தேவரின் இருபத்தெட்டாவது 

ஆட்சிக் 
காலமான சக ஆண்டு 1165 இல் ( கி.பி. 1243-4 ) எழுதப்பட்ட 
35a . பார்க்க . நூ . மு . ப . அடிக்குறிப்பு . 35. ப . 80 
36 . South Indian Inscriptions , vol . 1 , No. 59 . 
37. Ibid , Vol . 1 , No 61 . 


. 


இக்கல்வெட்டு88 அத்தியூர் என்ற ஊரைக் கோவிலுக்கு நன் 
கொடையாக அளித்ததைக் கூறுகின்றது . இங்கு 


.........பட் ( ட ) ாலைக்காசு முள்ளடி சின்னம் வெலிப் 
பயறு தாப்படி அரிசி அச்சதறி சாலிகைத் தறி தூசகத் 
தறி ( ப ) றைத்தறி செக்கு ( க் ) கடமை ஆசுவக்கடமையு 
முள்ளிட்ட 

கடமையும் மற்றுமெப்பெழ்த் ) பட்ட 
நெ ( ல் ) லாயங்களுக்காச .......... 


காசு 


என்ற மேற் காட்டிய வரிகளில் தூசகத்தறி , செக்குக்கடமை 
போன்ற வரிகளுடன் ஆசுவக்கடமையும் கூறப்பட்டுள்ளது . 


10 . இராச கம்பீர சம்புவராயனுடைய ஆட்சிக்காலமான 
ஆண்டு 1180 இல் ( கி . பி . 1259 ) படவேடு என்ற இடத்திலுள்ள 
அம்மையப்பேஸ்வரர் கோவிலில் பொறிக்கப்பட்டது இக்கல்வெட்டு . 
இக்கல்வெட்டுக் கோவிலுக்கு ஓர் கிராமத்தை 39 நன்கொடை 
யாக அளித்ததைக் கூறுகின்றது . இக்கல்வெட்டு 

முழுமையாக 
இல்லை , கிடைத்த பகுதியுள் 40 இடம் பெறும் பின் வரும் வரிகளில் 
ஆசுவிகள் பெர்க்கடமை என்பது நோக்கத்தக்கது . 


ஊர்க்கணக்கவரி உவச்சன்வரி ஆசுவிகன் பெர்க் 
கடமை தறி இறை ( தட்டார்ப் பாட்டமும் இனவரி 
( 6 ) ......... யத்தறி இருந்து பரிமாறுவாரும் செக்குக் 
கடமை ( வ ) லமஞ்சாடி நிலையாள் வெட்டி நெல்லு 
உட்பட் ( ட ) எளுர்ப்பல தளி....... 


11. பெயர் தெரியாத ஒரு மன்னனின் முப்பத்தேழாவது ஆட் 
சிக் காலத்தில் ( ஓருவேளை ஹொய்சள மன்னன் இராமநாதத்தேவ 
ராக இருக்கலாமென பாசாம் கருதுகின்றார் . அப்படியானால் , இக் 
கல்வெட்டுக் கி , பி . 1291 இல் எழுதப்பட்டிருக்கலாம் ) .11 இக்கல் 
வெட்டு மைசூரிலுள்ள கோலார் மாவட்டத்திலுள்ள 

மடிவாள 


38. Ibid , Vol . I , No. 64 . 
39 , இக்கிராமத்தின் பெயர் தெரியவில்லை . 
40. South Indian Inscriptions Vol . i , No. 78, P. 108 
41. A. L. Basham , op . cit. P.189 


83 


49 


( Madivala ) என்ற இடத்திலுள்ள சன்னகேசவர் கோவிலில் இடம் 
பெற்றுள்ளது . தமிழ் கிரந்தமாகிய இரண்டு எழுத்துக்களும் கலந்து 
எழுதப்பட்டுள்ளது . 

...... வன்னியர் காலந்தொடங்கி இன் - நாயனாருக்கு 
இவ்வூரில் தறி இறை தட்டார்ப் - பாட்டம் ஆசுவக் - க் 
கடமை ஊர்ப் பழச்சம் கார்த்திகைப்படி செக்கிறை மானி 
யமாக குடுக்கையில் நாமும் இவ்வூரில் கார்த்திகை - ப் 
படி ஊர் பழச்சம் தறி இறை தட்டார்ப் - பாட்டம் ஆசுவ 
க் - கடமை செக்கிறை கடை இறை மற்றும் ..... 


என்ற மேற்கூறிய பகுதியில் நெசவாளர்களுடைய தறிமேற் போடப் 
பட்ட வரி , தட்டாருக்கு விதிக்கப்பட்ட வரி , எண்ணைச் செக்கின் 
மேல் விதித்தவரி , கடை இறை முதலியவற்றுடன் ஆசுவ - க்- கட 
மையும் கூறப்பட்டுள்ளது . 


கிரந் 


12. மைசூர் கோலார் மாவட்டத்திலுள்ள கல்லுஹள்ளி என்ற 
இடத்திலுள்ள கங்கபகசப்பாவின் வயலில் காணப்பட்டது , 
தமும் தமிழும் கலந்து எழுதப்பட்ட இக்கல்வெட்டு . இது சக ஆண்டு 
1215 இல் ( கி.பி. 1294 ) எழுதப்பட்டது . இராமநாத தேவருடைய 
மந்திரி ஒருவர் கிராமத்து வரிகளைக் கோவிலுக்கு வரியாக எழுதி 
யதை இது கூறுகின்றது .43 


........ தறி இறை தட்டார்ப்பாட்டம் ஆசுவ - க் - கடமை 
தட்டார் - வரிவு ஊர்ப்பழச்சம் இராயச நிமண்டி.......... 


இங்கு ஏனைய வரிகளுடன் ஆசுவ - க்- கடமையும் இடம் 
பெற்றுள்ளது . 


13 , மைசூர் கோலார் ( Kolar ) மாவட்டத்திலுள்ள கைவார 
என்ற இடத்திலுள்ள பீமேசுவரர் கோவிற் சுவரில் ஹொய்சள 
இராமநாத தேவரின் ( கி . பி . 1294 ) நாற்பதாவது ஆட்சிக்காலத் 
தில் மன்னனின் பிறந்தநாள் விழாவை ஆண்டுதோறும் கொண் 


42. Epigraphia Carnatica , ed . B. Luis Rice , ( Mangalore , 

1905 ) , vol . X , No. 28 , P. 5 . 
49. Ibid , vol . X , No. 18 , P. 4 . 


84 


டாடுவதற்காக நிலங்கள் வழங்கப்பட்டதைக் குறிக்கிறது இக்கல் 
வெட்டு . இங்கு , 


.......கேள்வி நிமந்தி வாசல் அழிவும் மின் ஆயமும் 
அதிகாரிகள் வரிவும் தறி இறை தட்டார்ப் பாட்டம் 
-ஆசுவக்கடமை ஊர்ப்பழச்சம் கார்த்திகைப்படி நாட்டார் 
வரிவு உள் மாறாட்டம் 14... 


என்ற பகுதியில் தறி இறை , தட்டார்வரி - போன்றவற்றுடன் 
ஆசுவக்கடமையும் கூறப்பட்டுள்ளது . 


14 . மைசூர் கோலார் மாவட்டத்திலுள்ள பவுரிங்பேட் 
டைத் தாலுக்காவில் மடிவாலா ( Madivala ) இன்ற இடத்திற் கண் 
டெடுக்கப்பட்ட இக்கல்வெட்டு சக ஆண்டு 1251 இல் 
( கி . பி . 1339 ) பொறிக்கப்பட்டது . 


.........ஊர்களுக்கும் அடைத்த பத்தடை சுங்கம் தறி 
இறை தட்டார்ப்பாட்டம் ஆசுவ ஔலம்பல ..... ரிகை 
குதிரைச்சாரிகை.... 45 


இங்கு ஏனைய வரிகளுடன் ஆசுவம் ஒளலம்பல ......... ரிகை 
யும் குறிப்பிடப்பட்டுள்ளமை நோக்கற்குரியது . குதிரைச் சாரிகை 
யான குதிரைவரியுடன் வரும் ஆசுவம் ஔலம்பல .... ரிகை என்ற 
சொற்றொடரில் விடுபட்ட இடத்தில் வரியைக் குறிப்பதற்காக வரும் 
சொல்லான சாரிகை என்பதன் முதலெழுத்தான சா இடம் 
பெற்றிருக்க வேண்டும் . 


. 


15. தமிழ் கிரந்தம் ஆகிய இரண்டு எழுத்துக்களும் கலந்து எழு 
தப் பட்டுள்ள இக்கல்வெட்டு மைசூரிலுள்ள கோலார் மாவட்டத் 
தில் இடம் பெற்றுள்ள மாலூர் தாலுக்காவில் , ஹலே பாளய என்ற 
இடத்தில் சக ஆண்டு 1268 இல் ( கி.பி. 1346 ) எழுதப்பட்டது . 
ஹலே பாளயத்திலுள்ள மாதரைசன் பள்ளியில் வாழ்ந்த கோமூப் 
பன் என்பவனுக்கு கிராமத்தில் வசூலிக்கப்படும் வரிகளைப் பெற 
உரிமை அளித்த செய்தி இங்குக் கூறப்பட்டுள்ளது . 


44. Ibid .vol . X, Chintamani , No. 88 , P. 330 
45. Ibid , vol. X. Bowringpet , No. 28. p . 170 

சாரிகை- வரி . 


85 


...... 


..இவ்வூருக்கு வரும் புத்தி .... து ..... க் காணிக்கை 
நல்லெருது , நற்பசு காணிக்கை கட்டாயம் ஆசுவம் தறி 
இறை உள்மாறாட்டம் வெத்தி விதாரம் கீழ் தண்டு மேல் 
தண்டு பூர்வாயம் அபூர்வாயம் .... எப்பேர்பட்ட வரிவும் 
உட்பட்ட சர்வ மானியம் ஆக இவனுக்கு 4 ......... 


எருது , பசு முதலியன காணிக்கையாகக் கொடுக்கப்பட்ட 
துடன் ஆசுவம் , தறி இறை முதலியவற்றின் மேல் வரி விதிக்கப் 
பட்டமையும் எடுத்துக் காட்டப்பட்டுள்ளது . 


16. தமிழ் , கிரந்தம் ஆகிய இரு எழுத்துக்களிலும் எழுதப்பட்ட 
இக்கல்வெட்டு மைசூரிலுள்ள கைவார என்ற இடத்தில் எழுந்தருளி 
யிருக்கின்ற பீமேசுவரர் கோவிலுக்கு வரிகளின் வாயிலாகச் சேரும் 
செல்வத்தை அளித்தமை பொறிக்கப்பட்டுள்ளது . இது 
ஆண்டு 1267 இல் ( கி.பி. 1346 ) எழுதப்பட்டது . 


ஆசுவக்கடமை 


..... தறியிறை தட்டார்ப்பாட்டம் 
எப்பேர்பட்ட பழவரிவும் ....." 


என்ற பகுதியில் ஆசுவக்கடமையும் இடம் பெற்றுள்ளது . 


17 


மைசூர் கோலார் மாவட்டத்திலுள்ள சித்தலகட்டா 
( Sidlaghatta ) தாலுக்காவில் குடிகள்ளி ( Gudihalli ) என்ற இடத் 
திலுள்ள சோமேசுவரர் கோவிலின் அடித்தளத்தில் எழுதப்பட்ட 
இக்கல் வெட்டு தமிழிலும் கிரந்தத்திலும் எழுதப்பட்டுள்ளது . சக 
ஆண்டு 1268 இல் ( கி.பி. 1346 ) எழுதப்பட்ட இக்கல்வெட்டு , 
அம்படக்கி நாட்டு மக்கள் பாப்பிசீயர் , சோத்தி சீயர் , கண்ணுவ 
சீயர் ஆகியோரும் சமந்தாதிபதி அங்கைய நாயக்கரும் செங்கை 
யிலுள்ள கோவிலுக்குக் கொடுத்த நன்கொடையைக் குறிக்கின்றது . 
இங்கு 


.... 


..தறியிறை தட்டார்ப்பாட்டம் ஆசுவம் அவலம்பலம் 
உள் மாறாட்டு புற மாறாட்டு.... 48 


46. Ibid . vol X. Malur , No. 39 , P. 199 
47 . Ibid , Vol . X , Chintāmaņi , No. 90 . 
48. Ibid , Vol . X , Sidhlagatta , No. 67 , P. 228 . 


88 


என்ற பகுதியில் ஏனைய வரிகளுடன் ஆசுவம் அவலம் 
பலமும் கூறப்பட்டுள்ளது . 


பாசம் எடுத்துக்காட்டும் மேற் காட்டிய பதினேழு கல்வெட்டுக்கள் 
தவிர . இதே ஆசுவிகள் தொடர்பான சொற்றொடர்களைக் 
கொண்ட வேறு ஆறு கல்வெட்டுகள் நம் கைக்குக் கிட்டியுள்ளன . 
இக்கல்வெட்டுகளில் ஆசுவிகள் தொடர்பாக வரும் பகுதிகளை 
எடுத்துக் காட்டிப் பின்னர் , தொகுத்து இங்குள்ள இருபத்தி மூன்று 
கல்வெட்டுப் பகுதிகளிலும் கூறப்படும் செய்திகளை ஆய்வு செய் 
வோம் . 


18 . வடஆர்க்காடு மாவட்டம் வாலாஜா பேட்டைத் தாலுகா 
விலுள்ள திருப்பாற் கடலிலுள்ள கரபுரிசுவரர் ( Kharapurisvara ) 
கோவிலில் உள்ள தெற்குச் சுவரில் எழுதப்பட்ட இக்கல்வெட்டு 
மூன்றாம் குலோத்துங்க சோழனின் ( கி.பி. 1207-8 ) முப்பதாவது 
ஆட்சிக் காலத்தில் பொறிக்கப்பட்டது . இக்கல்வெட்டு திருப்பாற் 
கடலிலுள்ள அங்கத வல்லவருக்கு நிலங்கள் அளிக்கப் பட்டதைக் 
குறிக்கிறது . நன்கொடை அளித்தவர் பெயரும் நிலத்தின் விவரங் 
களும் கிடைக்கவில்லை . இங்கு , 


....... 


நஞ்சை புஞ்சை ஆசுவிக்கட மையுள்ளிட்ட 
காசாயமும் ஆள் அமஞ்சி தெவைகளும் மற்றும் நாம் . 

கொள்ளும் கடமைகளும் ...... ” 
என்று வரும் பகுதியில் ஆசுவிக் கடமை கூறப்பட்டுள்ளது .50 


19. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுகாவிலுள்ள 
அச்சர பாக்கத்தில் அட்சேசுவரர் ( Akshesvara Temple ) கோவிலின் 
முன்னுள்ள மண்டபத்தின் கிழக்குச் சுவரில் எழுதப்பட்ட இக்கல் 
வெட்டும் குலோத்துங்க சோழன் காலத்ததே .51 


முற்றுப் பெறாத இக் கல்வெட்டில் இடம் பெறும் , 


49. இக்கல்வெட்டுக்களை என் கவனத்திற்குக் கொண்டுவந்த 
தமிழ் நாடு தொல் பொருள் ஆய்வுத்துறைத் துணை இயக்குநர் திரு . 
நடன காசிநாதனுக்கு என் நன்றிகள் . 
50. South Indian Inscriptions , Vol . XVII, No. 75 , A.R. No. 698 of 

1904 . 
51. Ibid , Vol . VII , No. 448 . 


87 


" தறியிறை தட்டாரப் பாட்டமும் ஆசுவிகள் ( பொது ) 
மக்கள் பெயரால் வந்தகடமையும் மற்றாடிகள் பெரால் 

( வ ) ந்த கடமையும் செக்குக் கடமையும் ....... 
என்ற பகுதியில் ஆசுவிகள் ( பொது ) மக்கள் பெயரால் வந்த 
கடமையெனக் குறிக்கப்பட்டுள்ளமை நோக்கத்தக்கது . 


20. மேற்காட்டிய கல்வெட்டு இடம் பெற்ற இடத்திலேயேயுள்ள 
இந்தக் கல்வெட்டும் குலோத்துங்க சோழன் காலத்ததே . இக்கல் 
வெட்டிற் குறிப்பிடப்பட்ட வரிகள் கோவிலின் பூசைத் திருப்பணிக் 
காக அளிக்கப்பட்டுள்ளன . இங்கு , 


கார்த்திகை கா ( ண ) ம் ஆசுவிகள் பொது மக் 
கள் பெரால் வந்த கடமையும் தறியிறையும் பாட்ட 
மும் வாணியர் பெராலு ( ம் ) மந்றாடிகள் பெர ( * ) ல் 

வந்த கடமைகளும் ...... 
என்ற பகுதியில் ஆசுவிகள் பொது மக்கள் பெரால் ( பேரால் ) 
வந்த கடமை குறிப்பிடப்படுகின்றது . 


21. வடஆர்க்காடு மாவட்டம் , செய்யாறு தாலுகாவிலுள்ள 
திருவொத்தூரிலுள்ள வேதபுரீசுவரர் கோவிலிலுள்ள கருவறைக்கு 
முன்னுள்ள மண்டபத்தின் தெற்குச் சுவரில் எழுதப்பட்ட இக்கல் 
வெட்டு , திருவொத்தூர் உடைய நாயனாற்குச் சோழச்சம்பவராயன் 
நன்கொடை அளித்ததைக் கூறுகின்றது . 


நெல்லாயமும் காசாயமுங் கொ - 
ல்லைப் புஞ்சை எரிமின் பாட்டம் ஆசுவிகள் பெர்க் 
கடமை தறியிறை சாலிகர் வாணிகர் 

பெரா * ) ற் கடமை செக்கு - 
என்ற பகுதியில் ஆசுவிகள் பெர்க்கடமை ( போக் கடமை ) 
கூறப்படுகின்றது . 


52. Ibid . Vol . VII , No. 454 . 
53. Ibid , Vol . VII , No. 103. A.R. No. 94 of 1900 


88 


22 .. 


வடஆர்க்காடு மாவட்டம் குடியாத்தம் தாலுகாவிலுள்ள 
குடிமல்லம் என்ற இடத்திலுள்ள பரசுராமேசுவரர் கோவிலின் முன் 
னுள்ள ஒரு கல்லில் இக்கல்வெட்டு இடம் பெற்றுள்ளது 54 . 


......... 


இ ( பூமி ) இரண்டு பட்டினிலத் 
தாலும் ஆ ( சு ) விப் பெ றென்றும் னிர் விலை 

யென்றும் கொள்ளப் பெறாத தாகவும் 
இங்கு , ஆ ( சு ) விப் பெறென்ற சொற்றொடர் குறிப்பிடத்தக்கது . 


பாசாம் முன்னரே எடுத்துக்காட்டிய பதினேழு கல்வெட்டுக் 
களிலும் அவற்றைத் தொடர்ந்து நாம் மேலே குறிப்பிட்ட கல்வெட் 
டுக்களிலும் இடம் பெறும் ஆசுவ , ஆசுவி என்ற சொற்கள் ஆசீ 
வகர்களைத்தான் குறிக்கின்றனவா என்பது இங்கு ஆய்வுக்குரியது . 
மேற்குறிப்பிட்ட கல்வெட்டுக்களில் இவ்விரு சொற்களும் ஆசுவக் 
கடமை , ஆசுவிக்கடமை , ஆசுவிகள் பெர்க்கடமை , 
ஆசுவிகள் (பொது ) மக்கள் பேரால் வந்தகடமை 
ஆ ( சு ) விப்பேறு , ஆசுவம் அவலம்பலம் , ஆசுவம் ஔலம் 
பல ....பகை, சிறு சுங்கத்துக்கு ஆசுவிமக்கள் 
உண்ணும் பேரால் ஒரு காசிடுவது , ஆசுவுலபற்று , ஆசுவி 
காசு , ஆசுவிகள் பேரார் காசு என வரும் தொடர்களில் இடம் 
பெறுகின்றன . இவை தவிர்ந்த பல்லவ நரசிம்மன் காலத்து வட 
மொழிக் கல்வெட்டில் இடம் பெறுகின்ற " apanajivika " என்ற 
தொடரையும் ஆசீவர்களைக் குறிப்பதாகக் கொள்வர் பாசாம் 
போன்ற அறிஞர்கள் ,55 


ஆசுவம் 


. 


57 


இங்கு ஆசுவி என்ற சொல் எப்பொருளைக் குறிக்கின்றது ? 
இச்சொல்லிற்கு ஆச்வகர்கள் என்ற பொருளை முதன் முதல் அளித் 
தவர் ஹல்ட்ச் என்பவரே .56 இவர் ஆசுவ என்பதை 
வகர்ானக் கொள்வதுடன் ஆசீவகர்களைச் சைனர்கள் எனவும் 
கொள்கின்றார் . ஆசீவகர்களைச் சைனர்களாகக் கொள்வது 
54. Ibid, Vol , VIII , No. 521. A. R. No. 222 of 1903 
55. lbid, vol , No. 861. A. R. No 297 of 1895 
56 . E. Huhtzch , South Indian Inscriptions. Translation 
( Madras , 1890 ) vol . 1. No. 59 , PP . 87-8 ; No. 61. , No. 64 , 
PP . 90-2 ; No. 78 , P. 108 

57. The Ajivikas are the Jainas - Instead of ஆசிவ ( க ) காசு 
we read ஆசுவக்கடமை in three other Poygai inscriptions and 
ஆசுவிகன் பெர்க்கடமை in the Padavedu inscription No 78 . 
Hultzch , op . cit , f . n . 5 , P. 88 


89 


ஏற்புடைத்தன்று என முன்னரே நாம் கண்டு கொண்டோம் . 
ஹுல்ட்ச் கூறியதைத் தொடர்ந்து ஹோர்ணலும் ( Hoernle ) ஆசுவ 
என்பதை ஆசீவகர்கள் என்றே தனது ஆசீவர்கள் பற்றிய கட்டுரை 
யிற் கூறுகின்றார் .58 


இவர்களுடைய கருத்தை நீலகேசி என்ற நூலைப் பதிப்பித்த 
அ . சக்கரவர்த்தி நயனார் தனது முன்னுரையில் மறுத்துக் கூறுகின் 

இவர் கல்வெட்டுக்களில் வரும் ஆசுவக்கடமை என்ற 
தொடர் ஆசீவகர்கள் மேல் விதிக்கப்பட்ட வரி அல்ல என்பர் . 


றார் .59 


அலைந்து திரியும் துறவிகள் மீது எந்த அரசும் வரி விதிப்ப 
தாகக் கூறுவது பொருத்தமற்றது . இச்சொல் ஏனைய தொழில் 
சார்பான வரிகளுடன் கூட இடம் பெறுவதால் இதுவும் ஒர் தொழில் 
சார்பான வரியையே குறிக்கும் . பாத்திரங்கள் செய்வதற்காகப் பயன் 
படுத்தப்படும் அச்சுக்களையும் , கலப்பு உலோகத்தாலான பொருள் 
களையும் ( Bellmetal ) செய்யும் வெண்கலத் தொழிலாளர்கள் மேல் 
( Bronze Smiths ) விதிக்கப்பட்ட வரியாக இவ் வரி இருக்கலாம் . 
தமிழில் ஆசு என்பது பொதுவில் அச்சைக் குறிக்கும் . எனவே 
இவ்வரி அச்சுத்தயார் செய்தல் , வார்ப்படம் செய்தல் ( Casting ) 
ஆகிய தொழில்களைச் செய்பவர்கள் மேல் விதிக்கப்பட்ட வரியே 
எனச் சக்கரவர்த்தி நயனார் கருதுகின்றார் . 60 


58 , A. F. R. Hoernle , op . cit . 
59. நீலகேசி , எ . சக்கரவர்த்தி நயனார் பதிப் , முன்னுரை , ப . 261 
60. It is evident that the Editor Dr. Hultzch makes an unfortu 
nate mistake in translating ஆசுவக்கடமை as the tax on Ajivi 
kas . Apriori it is absurd to suggest that any finance minister 
would propose levying a tax on wandering mendicants who 
have to beg for their daily food ........ further from the context 
it is clear that the term refers to some kind of professional tax 
since it occurs in the midst of words relating to professional 
tax , " the tax on looms , the tax on shops , the tax on gold smiths 
and the_tax on oil mills and ஆசுவக்கடமை translated as the 
tax on Ajivikas . Probably the term ஆசுவக்கடமை refers to the 
tax laid on Bronze smiths who made mould for casting vessals 
and other objects of bell metals . The Tamil termoor is gener 
ally used synonymously with mould . Hence it can only mean a 
tax on moulding and casting . It is not for us to determine 
that it exactly what it means . It is enough for our purpose 
to state that it does not and cannot mean tax on Ājivikas and 
the rendering given by Dr. Hultzch is evidently wrong . 

Ibid . p . 261 


90 


சக்கரவர்த்தி நயனார் கூறும் இக்கருத்துக்களை பாசம் ஏற் 
றுக் கொள்ளவில்லை . “ துறவிகள் மேல் அரசு வரி விதிப்பதென்பது 
பொருத்தமற்றது ” என்ற சக்கரவர்த்தி நயனார் கூற்றைப் போதிய 
ஆய்வாதாரமின்றிக் கொண்ட முடிவாகக் கொள்கின்றார் பாசாம்.1 
சக்கரவர்த்தி நயனாரின் இந்தக் கருத்துக்கு மறுப்புக் கூறும் 
பாசாம் இந்த வரி ஆசீவகத் துறவிகள் மேல் விதிக்கப்பட்ட வரி 
அல்ல . அவர்களை ஆதரித்தவர்கள் மேல் விதிக்கப்பட்டவரி என் 
பர் . அதே போற் சக்கரவர்த்தி நயனார் கூறும் இரண்டாவது மறுப் 

“ இவ்வரி ஏனைய தொழில்கள் குறிக்கும் வரிகளுடன் கூறப் 
படுவதால் இதுவும் ஆசு என்பதனடிப்படையில் வந்திருக்கலாம் 
என்பதற்குப் பாசாம் பின்வருமாறு மறுப்புத் தெரிவிக்கின்றார் . 


பான 


1. பொய்கைக் கல்வெட்டுக்களுள் ஒரு கல்வெட்டில் ajivika 
என்ற வடமொழிச் சொல்லிற்கு நெருங்கிய தமிழாக்கமான acivi ( ka ) 
என்ற சொல்லே கையாளப்பட்டுள்ளது . 


2. முன்னரே எடுத்துக்காட்டியுள்ள பதினேழு கல்வெட்டுக் 
களில் காலத்தால் முந்தியதாகக் கொள்ளப்படுகின்ற பல்லவ சிம்ம 
வர்மன் காலத்து வடமொழிக்கல்வெட்டில் , Ajivika -kara என்ற வட 
மொழிச் சொல்லே காணப்படுவதால் , இது எல்லாச் சந்தேகங்களை 
யும் நிவர்த்தி செய்யும் . 


இவ்விதமாகப் பாசாம் , சக்கரவர்த்தி நயனாரின் கருத்திற்கு 
மறுப்புத் தெரிவிக்கின்றார் . 


மேற்காட்டிய சக்கரவர்த்தி நயினார் கருத்து , பாசாம் கருத்து 
ஆகியவற்றைச் சீர்தூக்கி முடிவு கொள்வதற்கு முன்னர் , ஆசுவி 
என்றசொல் எதைக் குறிக்கின்றது என்பதற்கும், பல்லவ 

சிம்ம 
வர்மன்காலத்து வடமொழிக் கல்வெட்டில் உண்மையில் “ ஆஜீவி 
கர்கள் தான் குறிக்கப்படுகிறார்களா என்பதற்கும் விடைகான 
வேண்டும் . 


பல்லவ சிம்மவர்மன் காலக் கல்வெட்டில் வரும் loha 
charmmakar - apana - pattakara pravaraichara rajju - pratihar 
apan - Ajivika - Karani... 


81 . 


A. L. Basham, op . cit, P , 192 


91 


என்ற சொற்றொடரை மேற்கூறியவாறு இக்கல்வெட்டைப் 
பதிப்பித்த கிருஷ்ணமாச்சார்லு பிரித்துப் பொருள் கொண்டிருப்பது 
பொருத்தமானதாகத் தெரியவில்லை . முதலில் வரும் apana - pattakara 
என்பதைத் துணி வியாபாரக் கடைக்காரர் எனக் கொள்வது 
எவ்வளவு பொருத்தமோ , அதுபோலவே அடுத்து வரும் தொடரில் 
rajju - pratihar - Apanajivika - karani என்று ஒரு சொற்றொடராகக் 
கொள்வதும் பொருத்தமான தாகும் , இக்கல்வெட்டைப் பதிப்பித்த 
கிருஷ்ணமாசார்லுவே தனது முன்னுரையில் 2 கயிற்றில் விளையாடு - 
வோர் , கடைக்காரர் , ஆசீவகர்கள் என்று முதலிற்கூறினும் , 
இவ்விடத்தில் உட்புகுத்திய தனது ஐந்தாவது அடிக்குறிப்பில் , 
apanajivika என்பதை ஒரே சொற்றொடராகக் கொண்டு “ கடைகள் 
வைத்துப் பிழைப்போர் ” எனக் கொள்ளுதல் பொருந்துமோ என 
வினவுகிறார் . . இவ்விதம் 

கொள்வதே 

இங்குப் பொருந்தும் . 
ஏனெனில் apan - ajivika என இரு சொற்களாகக் கிருஷ்ணமாச் 
சார்லு பிரிப்பது போலக் கொண்டால் apan என்ற சொல்லிற்குப் 
பொருள் தெளிவற்றுப்போகிறது . apain என்ற இச்சொல் மட்டுமே 
கடைவைத்திருப்போரை உணர்த்தாது . எனவே முற்கூறியது 
போல apan என்ற சொல்லையும் , ajivika . என்ற சொல்லையும் 
āpaņājivika ஒன்றுசேர்த்து , அதற்குக் 

வைத்து 
வாழ்க்கை நடத்துவோர் எனப்பொருள் கொண்டு , அவர்கள் மேல் 
விதிக்கப்பட்ட வரி எனக்கொள்வதே 

சரியானது . 

இதனால் 
ஆசீவகர்களை இச்சொல் குறிப்பதாகக் கொள்வது ஏற்புடைத் 
தன்று . 


என 


கடை 


இந்த ஆய்வில் முதலாவதாகக் குறிக்கப்பட்ட வடமொழியில் 
எழுதப்பட்ட கல்வெட்டில் , ஆசீவர்களே குறிக்கப்படுகின்றனர் 
என்பது பொருத்தமற்றது என்பதை மேலே கண்டோம் . இனி 
ஏனைய இருபத்திரண்டு கல்வெட்டுக்களிலும் என்ன தொடர்கள் 

62 " [ Many of the terms in 11.18-19 are met with here for 
the first time and are difficult to explain . It appears to me that 
tax levied for the maintenance of certain offices is indicated in 
1. 18 .................... I am not certain whether rajju is to be taken 
separatly or to be compounded with the preceeding or succeed . 
ing word .......... ................ Apan - ajivika has probably to be 
taken as one word meaning , those who live by shops , i . G. 
shop keepers in general as distinguished from smiths and 
leather - workers . ( loha - charmakar - apana ............ Ed ) 
Krishnamacariu , Epigraphica Indica , Vol XXIV . P. 298 , f . n . 5 . 


........ ச 


92 


காசு 


இடம் பெற்றிருக்கின்றன என நோக்கின் , ஆசுவுலபற்று ( எண் . 2 ) , 
ஆசுவி மக்கள் ஆசுவம் உண்ணும் பேரால் ஒரு காசிடுவதாகவும் 
( எண் . 4 ) , ஆசுவிகாசு ( எண் 5 ) , ஆசுவிகள் - பேரார் 
( எண் . 8 ) , ஆசிவ( க ) - காசு ( எண் .7 ) , ஆசுவ - க் - கட்மை ( எண் . 8 , 
9. ) , ஆசுவிகன் - பெர் - க் - கடமை (எண் 10 ) , ஆசுவ - க் - கடமை 
( எண் . 11 , 12 , 13 , 16 ), ஆசுவிக்கடமை (எண் 18 ) , ஆசுவம் 
ஔலம்பலம் ( எண் . 14 ) , ஆசுவம் தறி இறை ( எண் . 15 ) , ஆசுவம் 
அவலம்பலம் ( எண் . 17 ) , ஆசுவிகள் , ( பொது ) மக்கள் பெயரால் 
( வ ) ந்த கடமை ( எண் . 19 ) , ஆசுவிகள் பொதுமக்கள் பெரால் 
( பேரால் ) வந்த கடமை ( எண் 20 ) , ஆசுவிகள் பெர்க்கடமை 
( எண் 21 ) , ஆசுவிப்பெறென்றும் ( எண் . 22 ) , ஆசுவிகன் பெராற் 
கடமை ( எண் 23 ) , என்ற சொற்றொடர்கள் இடம் பெற்றுள்ளன . 


இச்சொற்றொடர்களில் ஏழாவது எண்ணுள்ள கல்வெட்டில் 
இடம் பெறும் ஆசிவ [ க ] காசு என்பது தவிர ஏனையவற்றில் 
ஆசுவ , ஆசுவி , ஆசுவிகள் , ஆசுவிகன் , ஆசுவம் என்ற 
சொற்களே இடம் பெறுகின்றன . ஏழாவது எண்ணிலுள்ள கல் 
வெட்டில் இடம் பெறும் ஆசிவ [ க ] காசு என்பதில் இடையிலுள்ள 
[ க ] கல்வெட்டைப் பதிப்பித்தவர்களால் உள் நுழைக்கப்பட்டுள்ளது . 
எனவே கல்வெட்டில் ஆசிவ காசு எனறே இருந்திருக்கவேண்டும் . 
இது தவிர இரண்டாவது எண்ணில் குறிப்பிட்ட கல்வெட்டில் வரும் 
ஆசுவுலபற்று என்ற ஊரைப் பாசாம் ஆசீவகர்கள் வாழ்ந்த 
ஊராகக் கொள்கின்றார் . அதாவது ஆசுவுல என்பதை ஆசுவ 
என்பதன் , ஒரே பொருள் குறிக்கும் சொல்லாகக் கொள்கின்றார் . 
இதற்கு வேறு எந்தத் தரமுள்ள ஆதாரமும் துணையாக இல்லை , 
இந்நிலையில் இதைச் சரியான விளக்கமாக ஏற்றுக்கொள்ள முடிய 
வில்லை . 


எஞ்சியுள்ள கல்வெட்டுக்கள் எல்லாவற்றிலும் ஆசுவம் என்ற 
சொல்லோ ஆசுவி என்ற சொல்லோதான் இடம் பெற்றுள்ளன . 
ஆசுவம் , ஆசுவி என்ற சொற்கள் எவ்வாறு ஆஜீவிக ( ajivika ) 
என்ற சொல்லின் தமிழாக்கமாக ஆகமுடியும் என்ற கேள்வி இந்த 
இடத்தில் எழுகின்றது . தமிழிலக்கியங்கள் எல்லாவற்றிலும் ஆஜீவ 
கர்கள் என்ற சொல் ஆசீவகர்கள் என்றேதான் , தமிழ்ப்படுத்தப் 
பட்டுள்ளது . வடமொழி ja தமிழில் ச கரமாகவோ ய கரமாகவோ 


93 . 


மாறுவதுதான் பொதுவான இலக்கணப்பண்பாகும் . 63 இம்மாற்றம் 
தவிர்த்து ajivika என்ற சொல் எவ்விதம் ஆசுவ என மாற்றம் 
பெறுமென்பது கேள்விக்குரியது . 


அத்துடன் ajivika என்பதிலுள்ள மூன்றாவது எழுத்தான i , u 
கரமாக மாறுவதற்கு மொழி மாற்ற விதிப்படி விளக்கம் கூறமுடியாது . 
அப்படியாயின் மேற் கூறப்பட்ட கல்வெட்டுகளிற் காணப்படும் 
ஆசுவி என்ற சொல் எதைக் குறிக்கும் ? 


இச்சொல் வடமொழியிலுள்ள asvi என்ற குதிரைக்காரனைக் 
குறிக்கும் சொல்லின் தமிழாக்கமாகவே இருக்கவேண்டும் . S , V என்ற 
இரண்டு கூட்டு மெய்களும் இடம் பெறும் வட சொற்கள் தமிழிந் 
கையாளப்படும்போது அவைகட்கிடையில் ஒர் உகரம் இடம் 
பெறுவது மொழியாக்கத்தில் வழக்கமாக இருந்துவந்துள்ளது . 54 


எடுகோளாக 
Skt . asvalayaniyam 
āśvina 


Tam . அசுவலாயனியம் ( Acuvalayaniyam ) 
ஆசுவினம் ( acuvinam ) 
ஆசுவின் ( Acuvin ) ( ஐப்பசி ) 
ஆசுவயம் ( Acuvayam ) 


தமிழ்க்கல்வெட்டுகளிலும் SV என்ற கூட்டெழுத்து இடம்பெறும் வட 
சொற்கள் தமிழாக்கம் பெறும்போது நடுவில் உகரம் பெற்று வரு 
வதைக் காண்கிறோம் . 5 


Sanskrit 

Tamil 
63 . aja 

அயம் ( ஆடு ) 
ajan அயன் 

ja > ய 
ajoni 

அயோனி ( சிவன் ) 
rājā 

இராசன் ( King ) 
rājasa இராசதம் 

ja > ச 
Jivaņ 

சீவன் ( soul ) 
நா . கதிரைவேற்பிள்ளை , தமிழ்மொழியகராதி ஆறாம் 
பதிப்பு , ( டெல்லி . 1981 ) , ப - ள் , 108 , 109 , 110 , 131 , 229 , 
661 


64. மேற்படி , ப . 174 , 

65. H. Luders , A List of Brahmi Inscriptions , Appendix 10 
the Epigraphia Indica , Vol . X. PP , 213-24 . 


94 


Skt . Svamyam 

Svatantira 
Sāsvatam 


Tam . சுவாம்யம் 

சுவதந்திரம் 
சாசுவதம் 


எனவே இங்குள்ள கல்வெட்டுக்களில் asvi என்ற வடமொழிச் 
சொல்தான் ஆசுவி என ஆகியிருக்க வேண்டுமேயொழிய ajivika 
என்ற சொல்தான் ஆசுவி என ஆகியிருக்க முடியாது . மேலும் asva 
samstha ( குதிரைக்காரன் , Epigraphia Indica E.I. ) , 8 ) , asvavara, 
& savara ( குதிரைக்காரன்E.1 . 2 ) asvavaraka , asvavarika ( குதிரைப் 
போர்வீரன் ) asviya ( பெருந்தொகையான குதிரைகள் ( E1. 2 ) 69 
முதலிய சொற்கள் கல்வெட்டில் குதிரையுடன் தொடர்பான செரற் 
களாக விளங்குவதை நாம் காணமுடிகின்றது . இச்சொற்கள் 
தமிழாக்கம் பெறும்போது அங்குள்ள asva என்ற சொல் அசுவ அல் 
லது ஆசுவ என்றே மாற்றமுறும் . அத்துடன் asvika என்ற சொல் 
குதிரையுடன் தொடர்பான சொல்லாகவே வடமொழி இலக்கியங் 
களிலும் வழங்கி வந்துள்ளது168 . 


மேலும் ஆசுவி என்ற சொல் ஆசீவகர்களைக் குறிக்கவில்லை 
என்பதும் , குதிரை வைத்திருப்போரையே குறித்திருக்க வேண்டும் 
என்பதும் முன்னர்க் குறிப்பிட்ட கல்வெட்டுக்களுள் ஒன்றினால் 69 
(எண் , 4 ) புலப்படுகின்றது . முழுபாகலில் கண்டெடுக்கப்பட்ட இக் 
கல்வெட்டில் வரும் 


“ சிறு சுங்கத்து ஆசுவிமக்கள் ஆசுவம் உண்ணும் 
பேரால் ஒரு காசிடுவதாகவும் ...... 


அரசினர் 


88. தென்னிந்திய கோயிற் சாசனங்கள் , பதி.டி.என் . 
சுப்பிரமணியம் ( சென்னை 

கீழ்த்திசைச்சுவடி 
நூலகம் , எண் . CIV . II , 1957 ) பாகம் 3 , பகுதி 2 , சொல்ல 

கராதி ப , Ixix . 
87 . D. R. Sircar , Indian Epigraphical Glossary ( Delhi ,, 

Motilal Banarsidass , 1961. ) P. 35. 
88. Aavika - equestrian , relating to horse , carrying a load of 

horses, Monier williams , Sanskrit English Dictionary 

( Oxford , 1974) P. 159 , col . 1 . 
89. Egigraphia Carnatica , Vol . X , Mulbagal , No. 49 ( a ) 


95 


என்ற சொற்றொடரில் ஆசுவி குதிரை வைத்திருப்போரையும் 
ஆசுவம் ( asva ) குதிரையையும் குறிக்கின்றன . அதாவது குதிரை 
வளர்ப்போர் , அக்குதிரைகளை அரசற்குரிய மேய்ச்சல் நிலத்தில் 
மேயவிடுவதற்கான வரியை அரசிற்கு அளித்ததையே இது சுட்டு 
கின்றது . இக்கருத்திற்கு வரலாற்றுச் செய்திகளும் வலுவூட்டுகின்றன . 


தமிழகத்தில் பெரும்பாலான குதிரைகள் அரேபியா போன்ற 
நாடுகளிலிருந்துதான் கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டனவே 
யொழிய தமிழ்நாட்டில் அவை பழங்காலத்திலிருந்து இனப்பெருக்கம் 
செய்யப்பட்டு வளர்க்கப் படவில்லை . இது தமிழ்நாட்டிற்குப் பிற 
நாட்டுப்பயணியாக வந்த மார்க்கோபோலோவின் ( கி.பி. 1293 ) 
பயணக் குறிப்புகளிலிருந்து தெரியவருகின்றது 

170. மார்க்கோபோலோ 
இங்கு குதிரைகள் வளர்க்கப்படவில்லை என்றும் நாட்டின் செல்வத் 
தின் பெரும்பகுதி குதிரைகள் வாங்குதிலேயே செலவிடப்பட்ட 
தாகவும் கூறுகின்றார் . 


மார்க்கோபோலோ குதிரைகளைத் தென்னிந்தியாவில் வளர்த் 
தமை , அவற்றை மக்கள் பயன்படுத்தியமை முதலியவைபற்றியும் 
விவரமாகக் கூறுகின்றார் 1. குதிரைகள் வெளிநாட்டிலிருந்து இறக்கு 
மதி செய்யப்பட்டதை இந்தியாவிற்கு வருகை தந்த பயணிகளான 
இராசிடுடின் ( Rashi - duddin ) என்பவரும் வாசாவ் ( Wassaf ) என்ப 
வரும் தமது குறிப்புகளிற் குறிப்பிடுகின்றனர் . 


70. Foreign Notices of South India from Megasthenes to MA 

HUAN collected and edited by K.A. Nilakanta Sastri , first 
edition , ( 1930 ), ( Madras , University of Madras . reprinted 

in 1972 ) , P. 166 . 
71. Here are no horses bred ; and thus a great part of the 
wealth of the country is wasted in purchasing horses ; 

a horse will fetch among them 500 sagi of gold , 
worth more then 100 marks of silver and vast numbers 
are sold there every year .... The reason why they want so 
many horses every year is that by the end of the year 
there shall not be one hundred of them remaining , for 
they all die off ........ ibid , P. 166 . 


... 


72. Ibid , P. 166. f . n . 18 . 


96 


பயண 


குதிரைகள் கடல்வழியாக வருவதால் சுங்கத்திற்குக் குதிரையை 
வைத்திருப்பவர்களான ஆசுவிமக்கள் பணம் செலுத்துகின்றனர் . 
இது தவிர இந்தக் குதிரை வைத்திருப்பவர்களான ஆசுவிமக்கள் 
குதிரைகளை மேயவிடும் நிலத்திற்கு வரி செலுத்தியதாகவும் அறியக் 
கிடக்கின்றது . இச்செய்தியை பிரான்சிஸ் புசாணன் என்பவர் 
( Francis Buchanan ) தமது 

நூலில் நன்கு விளக்கிச் 
செல்கின்றார் . இவர் சென்னையிலிருந்து மைசூர் , கர்நாடகம் , மல 
பார் ( Mysore , Cannara and Malabar ) முதலிய ஊர்களுக்குத் தான் 
செய்த பயணம் பற்றி எழுதிய குறிப்புகளில் , அக்காலத்தில் குதிரை , 
மேய்வதற்கு விடப்பட்ட நிலத்திற்கு , அரசு வரி வசூலித்ததாகக் 
கூறுகின்றார் 73. எனவே குதிரைகள் மேயவிடுவதற்காக விடப்பட்ட 
நிலத்தைக் குறிக்கவே , ஆசுவம் உண்ணும் பேரால் ஆசுவி 
மக்கள் வரி கொடுத்தனர் என்று கல்வெட்டுகளில் குறிக்கப் 
பட்டுள்ளது , எனக்கொள்வதில் தவறேதும் இருக்கமுடியாது . இந்த 
வரியே ஆசுவக்கடமை , ஆசுவக்காசு , ஆசுவிகாசு , எனவும் ஆசுவி 
கள் பேரார் காசு , ஆசுவிக்கடமை, ஆசுவிகன் பேர்க்கடமை எனவும் 
குறிக்கப்பட்டிருக்க வேண்டும் . 


....... 


73. .... 

I have already mentioned that besides the bad pas 
ture stony land , which is common , the farmers have keep 
in follow for pasture one third of their whole land they pay 
full rent for the latter , but nothing for the use of the com 
mons . For pasture , they never are necessitated to send 
their cattle to the hill......." 


Francis Buchanan , A Journey from Madras through the 
countries of Mysore , Canara , and Malabar performed under 
the orders of the most noble the Marquis Wellesley Gover 
nor General of India for the express purpose of investiga 
ting the state of agriculture Arts and Commerce ; the 
Religion , Manners , and customs . 
The History Natural and cure and antiquities in the domi 
nions of the Rajah of Mysore and the countries acquired 
by the Honorable East India Company in the late and For . 
mer Wars , From Tippu Sultan . Second Edition . Vol . || 
( Madras , Higginbotham Co. 1870. ) P. 37 . 


97 


மேற்கூறிய கல்வெட்டுக்களில் ஆசுவம் , அவலம்பலம் , ஆசுவம் 
ஔலம்பலம் எனவும் ஓரிடத்தில் ஆசுவம் ஔலம்பல ....ரிகை , 
குதிரைச்சாரிகை எனவும் வந்திருப்பது நோக்கற்குரியது . 
அவலம்பலம் , ஔலம்பலம் என்ற இரு சொற்களும் ஒன்றைச் 
சார்ந்திருப்பதையே குறிக்கும் . இங்கு , குதிரைகளை வளர்ப்பதில் 
தங்கியிருக்கும் குதிரைக்காரன் மேலிட்ட வரியையே இது குறித் 
திருக்கலாம் . அத்துடன் , குதிரைக்காரன்மேல் வரியிடப்பட்டதுடன் 
குதிரைகள் மேலும் வரி விதிக்கப்பட்டதை இன்னொரு கல்வெட்டுக் 
கூறுகின்றது . 


" ஆசுவம் ஔலம்பல ... ரிகை குதிரைச் சாரிகை 
என்ற வரிகள் இவற்றை எடுத்துக்காட்டுகின்றன . ஆசுவம் 
ஔலப்பல என்பதைத் தொடர்ந்து எழுத்துக்கள் இல்லாது ... 
ரிகை என்று மட்டும் இருப்பதால் இந்த இடத்தில் சா என்ற 
எழுத்து அழிந்து இருக்கலாம் . சாரிகை என்ற சொல்லே இங்கு 
வரியைக் குறிப்பதாக வந்திருக்க வேண்டும் . 


எனவே , இங்கு குதிரை வைத்திருப்போர் மீது விதிக்கப்பட்ட 
வரியையே இது குறித்திருக்கவேண்டும் . இதைத் தொடர்ந்து 
குதிரைச் சாரிகை எனக் குறிக்கப்படுவது குதிரைகளின் எண் 
ணிக்கையைக் குறித்து அவற்றின் மேல் இடப்பட்ட வரியாகலாம் .74 
இது தவிர ஆசுவிகள் பேர்க்கடமை , ஆசுவிகள் பேரார்கடமை , 
முதலியவைகளும் குதிரை வைத்திருப்போர் மேல் விதிக்கப்பட்ட 
வரியையே சுட்டுகின்றன எனலாம் . 


பல 


இந்த வரி , இடங்களில் நெசவாளர் தறிமேலிட்டவரி, 
தட்டார்மேல் இட்டவரி , செக்குவரி , உவச்சன் வரி முதலிய 
வற்றுடன் சேர்ந்தே வருவதை நாம் காணலாம் . முன்னர் எடுத்துக் 
காட்டிய முளுபாகலு ( Mulbagal ) கல்வெட்டொன்றில் ( எண் . 4 ) , 
இவ்வரி பசு , எருது முதலியவற்றுடன் சேர்ந்து வருவதால் , இவ்வரி 
குதிரை வளர்ப்போர் மேல் இடப்பட்ட வரியே என்ற கருத்தை வலுப் 
பெறச் செய்கின்றது . குறிப்பாக இக்கல்வெட்டில் பசுவுடனும் எருது 
டனும் ஆசுவிகள் எனப்படும் குதிரை வளர்ப்போர் மேல் இடப்பட்ட 
வரி கூறப்பட்டிருப்பதுவே பொருத்தமாகின்றது . இது தவிர்த்து , 
ஆசுவி என்பதை ஆசீவகர்கள் மேல் இடப்பட்டவரி எனப்பொருள் 
கொள்வது ஏற்புடைத்தாகாது , ஏனெனில் , 


74. சாரிகை - Duty , toll , தமிழ் அகராதி . சென்னைப் பல்கலைக் 

கழக வெளியீடு , தொகுதி III . 


98 


.. ஊர்க்கீழ் இரு ... குமாகச்சனம் வண்ணார் 

நல்லெருது நற் ... பசு உள்ளிட்ட அந்த ... 
குரால் இரண்டு காசிடுவதாகவும் சிறு ... சுங்கத்துக்கு 
-ஆசுவி மக்கள் ஆசுவம் உண்ணும் பேரால் ஒரு காசிடு 
வதாகவும் . 


எனும் பகுதியில் ஆசுவிமக்களை ஆசீவகர்களாகக் கொண் 
டால் ஆசுவம் உண்ணும் பேரால் என்பதற்குப் பொருத்தமான 
விளக்கமளிக்க முடியாது . அதே நேரத்தில் ஆசுவம் உண்ணும் 
பேரால் என்ற தொடருக்குக் குதிரைகள் மேய்வதனால் அந்த 
நிலத்திற்கு இடப்பட்ட வரியைக் குறிப்பதாகக் கொள்ளின் , அது 
பொருத்தமானதாக அமைகிறது . 


எனவே 

எல்லாக் கல்வெட்டுக் குறிப்புக்களையும் ஒன்று 
சேர்த்து நோக்கும்போது , ஆசுவி என்ற சொல் குதிரைக்காரரைக் 
குறிப்பதாகக் கொள்வதே பொருத்தமானதாகத் தென்படுகின்றது 


ஒரே ஒரு 

கல்வெட்டில் இடம்பெறும் ஆசிவ ( க ) காசு 76 
( எண் . 1 ) என்பதைக் கொண்டு ஆசிவ என்பது ஆசீவகர் 
களையே குறிப்பதாகப் பாசாம் கொள்வது ஏற்புடைத்தன்று . இங்கு 
• சி என்ற எழுத்து சு ஆகவே இருந்திருக்கவேண்டும் . ஏனைய 
கல்வெட்டுக்களிற்போல் இங்கும் தறிவரி , கடைவரி , தட்டார் வரி 
முதலியவற்றுடன் சேர்த்தே இவ்வரி இடம் பெறுவது நோக்குதற் 
குரியது . அத்துடன் அங்கு உட்புகுத்தப்பட்டுள்ள ( க ) கல் 
வெட்டைப் பதிப்பித்தபோது சேர்க்கப்பட்டதாகும் . இன்னும் 
இரண்டாம் கிழக்குச் சாளுக்கிய அம்மராஜ மன்னன் ( கி.பி. 945 
970 ) காலத்துக் கல்வெட்டொன்றில் ( எண் . 2 ) வரும் ஆசுவுல 
பற்று என்ற இடத்தை ஆசீவகர்கள் வாழ்ந்த ஊராகப் பாசாம் 
கொள்வதும் பொருத்தமற்றதாகவே காணப்படுகின்றது . ஆசுவுல 
என்பது எவ்வகையிலும் மொழிமாற்றத்தால் ஆஜீவிக என்பதன் 
தழுவலாக இருக்க முடியாது . அன்று இப்பெயர் பெற்ற கிராமம் 
இன்று உள்ள எந்தக் கிராமத்தின் பழைய பெயராக இருந்திருக்கும் 
என்பதும் அறிய இயலவில்லை . இக்கிராமத்தின் சரியான வரலாறு 
தெரியாத நிலையினாலும் , இதன் பழைய பெயரான ஆசுவுலபற்று 
என்பதும் ஆஜீவிக என்ற சொல்லும் எவ்வகையிலும் தொடற் 
பற்றுக் காணப்படுவதாலும் இங்கு முன்னர் ஆசீவகர்கள் வாழ்ந் 
தனர் என்ற பாசாமின் கருத்து வலுவுற்று விடுகின்றது . 
75. South Indian Inscriptions . Vol . 1. No. 59 . 


99 


எனவே மேற்கூறிய கல்வெட்டுக்களில் வரும் ஆசுவி என்ற 
சொல்லினைக் கொண்டு ஆசீவகர்கள் தமிழ் நாட்டில் வாழ்ந்தனர் 
என்றோ , அவர்கள் மேல் 

வரிகள் விதிக்கப்பட்டன என்றோ 
கொள்வது , வரலாற்றுத் தகைமையடைய கருத்தாகத் தோன்ற 
வில்லை . 


ஆனால் , கி.பி. எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த நரசிம்ம 
போதவர்மன் என்ற மன்னன் காலத்துக் கல்வெட்டொன்றில் 6 " 
ஆசீவகர்கள் பற்றிக் குறிப்பிடப்படுவது நோக்கத்தக்கது . இக்கல் 
வெட்டுக் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் 

கோவிலில் காணப் 
பட்டது . இந்தக் கல்வெட்டிலுள்ள ஆஜிவிக தர்சன் ( ajivika 
darsan ) என்ற சொற்றொடர் ஆசீவகர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந் 
தமையைச் சுட்டுகின்றது . இது போன்ற கல்வெட்டுச் சான்றுகள் 
மேலும் கிடைத்தால் ஆசிவர்களைப் பற்றித் தெளிவு பெறாத சில 
எண்ணங்கள் தெளிவு பெறலாம் . 


இக்கல்வெட்டுச் சான்றுகளையும் அவர்கள் தாழியிற்றவம் 
செய்தமை பற்றிய குறிப்புகளையும் தவிர ஆசீவகர்கள் பற்றிய வேறு 
எந்தச் செய்திகளும் இதுவரை தெரிய வரவில்லை . 


மேற்காட்டியவற்றிலிருந்து ஆசீவகர்கள் தமிழ் நாட்டில் வாழ்ந் 
திருக்கிறார்கள் என்பது ஐயமில்லாமல் நிறுவப்பட்டாலும் , அவர்கள் 
பெளத்தர்கள் , சைனர்களைப்போல் தமிழ் நாட்டில் செல்வாக்குப் 
பெற்று விளங்கவில்லையென்பது தெரிகின்றது . 


76. Annual Report on Indian Epigraphy , 360 of 1954-55 . 
T. V. Mahalingam , 

, Early South Indian Paleography , 
( Madras , University of Madras , 1974 ) , P. 189 


தொகுப்புரை 


பல 


சைனசமய 


இத வரை கூறியவற்றிலிருந்து ஆசீவகர்கள் தமிழ் நாட்டில் 
வகித்த நிலை பற்றி நாம் அறிந்துகொள்வன . 
1 , இந்திய இலக்கியங்கள் எல்லாவற்றிலும் 

ஆசீவகர்கள் 
பற்றிய செய்திகள் , அவர்களுடைய கோட்பாடுகள் , தொகுப்பாகக் 
கோர்வைப் படுத்திச் சொல்லப்பட்டிருப்பது தமிழ் நூல்களான மணி 
மேகலை , நீலகேசி , சிவஞான சித்தியார் ( பரபக்கம் ) ஆகிய நூல் 
களிலேயேயாகும் . இங்கு இவர்கள் கோட்பாடுகள் பற்றி நாம் 
அறியும் செய்திகள் வடநூல்களான 

நூல்கள் 
பௌத்த சமய நூல்கள் அவற்றிற்கெழுதப்பட்ட உரைகள் ஆகிய 
வற்றிற் காணப்படும் செய்திகளுடன் ஒத்து விளங்குகின்றன . சில 
இடங்களில் அங்கு கூறப்படாத சில புதிய செய்திகளும் காணப் 
படுகின்றன . 

2. ஆசீவகர்கள் அடிப்படைக் கொள்கையாகக் கொள்ளும் 
நியதி யெனப்படும் ஊழ் தமிழ் நூல்களில் மிகப்பழைய காலந் 
தொட்டே ஊடுருவி நிற்பதைக் காண்கின்றோம் . கர்மா எனப்படும் 
வினைக் கொள்கையினின்றும் முற்றிலும் வேறுபடும் இக்கொள்கை 
யினடிப்படைக் கூறுகள் தெளிவாகத் தமிழிலக்கியங்களிலும் வெளிப் 
படுகின்றன . இதிலிருந்து இக்கொள்கை இந்தியாவில் தொடக்க 
நிலையிற் தோன்றிய தத்துவக் கருத்துக்களில் ஒன்றாக இருக்கலாம் 
என்பது புலப்படுகின்றது . 

3. தமிழலக்கியங்களில் வினை , ஊழ் என்ற சொற்கள் 
தொடக்க காலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தத்தமக் 
குரிய தனிப்பட்ட பொருள்களைப் புலப்படுத்தும் வகையிலேயே 
கையாளப்பட்டிருந்திருக்கின்றன . பின்னர் காலப்போக்கில் ஆசீவக 
சமயத்தின் மறைவினால் இவர்கள் கோட்பாடுகள் , இந்து மத 
வேதங்களின் கருத்துக்களை ஏற்காத ஏனைய சமயங்களான 
பௌத்தசமயம் , சைன சமயம் ஆகியவற்றினது கொள்கைகளுடன் 
கலந்து விட்டன . இக்கலப்பு ஆசீவகர்கள் சைனமதத்தின் ஒரு 
பிரிவினர் என்ற எண்ணத்தையும் , தோற்றுவித்து விட்டது . 

4. ஆசீவகர்கள் தமிழ்நாட்டில் 14 - ஆம் நூற்றாண்டு வரை 
வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதனை நிறுவுவதற்கு இதுவரை ஆய் 
வாளர்களால் எடுத்துக் காட்டப்பட்ட கல்வெட்டுச் சான்றுகள் 
அத்தகைய வலுவுடையன அல்ல . ஆசீவகர்கள் தமிழ் நாட்டில் 
வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இன்று நமக்குக் கிடைக்கும் 
வலுவுள்ள சான்றுகள் இலக்கியங்களே . இச் சான்றுகளுக்குத் 
துணை புரிவனவாகச் சில அகழாராய்வுச் செய்திகளும் 
அமைகின்றன . 


பின்னிணைப்பு 


ஆசீவக நெறியினை விளக்கும் தமிழ் நூற்பகுதிகள் 


மணிமேகலை 


உஎ - சமயக்கணக்கர் தந்திறங்கேட்ட காதை 
ஆசீ வகநூ லறிந்த புராணனைப் 
பேசுநின் னிறையார் நூற்பொருள் யாதென 


110 எல்லையில் பொருள்களி லெங்குமெப் பொழுதும் 

புல்லிக் கிடந்து புலப்படு கின்ற 
வரம்பி லறிவ னிறைநூற் பொருள்களைந் 
துரந்தரு முயிரோ டொருநால் வகையணு 
அவ்வணு வுற்றுங் கண்டு முணர்ந்திடட் 


115 பெய்வகை கூடிப் பிரிவதுஞ் செய்யும் 

நிலநீர் தீக்காற் றென நால் வகையின 
மலைமர முடம்பெனத் திரள்வதுஞ் செய்யும் 
வெவ்வே றாகி விரிவதுஞ் செய்யும் 
அவ்வகை யறிவ துயிரெனப் படுமே 


120 வற்ப மாகி யுறுநிலந் தாழ்ந்து 

சொற்படு சீதத் தொடுசுவை யுடைத்தாய் 
இழினென நிலஞ்சேர்ந் தாழ்வது நீர் தீத் 
தெறுதலு மேற்சே ரியல்பு முடைத்தாங் 
காற்று விலங்கியசைத்தல் கடனிவை 


125 வேற்றியல் பெய்தும் விபரீ தத்தால் 

ஆதி யில்லாப் பரமா ணுக்கள் 
தீதுற் றியாவதுஞ்சிதைவது செய்யா 
புதிதாய்ப் பிறந்தொன் றொன்றிற் புகுதா 
முதுநீ ரணுநில வணுவாய்த் திரியா 


130 ஓன்றிரண் டாகிப் பிளப்பதுஞ் செய்யா 

அன்றியு மவல்போற் பரப்பதுஞ் செய்யா 
உலாவுந் தாழு முயர்வதுஞ் செய்யும் 
குலாமலை பிறவாக் கூடும் பலவும் 
பின்னையும் பிரிந்துதந் தன்மைய வாகும் 


135 மன்னிய வயிரமாய்ச் செறிந்துவற் பமுமாம் 


103 


வேயாய்த் துளைப்படும் பொருளா முளைக்கும் 
தேயா மதிபோற் செழுநில வரைப்பா 
நிறைந்தவிவ் வணுக்கள் பூதமாய் நிகழிற் 
குறைந்து மொத்துங் கூடா வரிசையின் 


140 ஒன்று முக்கா லரைகா லாயுறும் 

துன்றுமிக் கதனாற் பெயர்சொலப் படுமே 
இக்குணத் தடைந்தா லல்லது நிலனாய்ச் 
சிக்கென் பதுவு நீரா யிழிவதும் 
தீயாய்ச் சுடுவதுங் காற்றாய் வீசலும் 


145 ஆய தொழிலை யடைந்திட மாட்டா 

ஓரணுத் தெய்வக் கண்ணோருணர்குவர் 
தேரார் பூதத் திரட்சியு ளேனோர் 
மாலைப் போதி லொருமயி ரறியார் 
சாலத் திரண்மயிர் தோற்றுதல் சாலும் 


150 கரும்ம் பிறப்பும் கருநீலப் பிறப்பும் 

பசும்ம் பிறப்பும் செம்ம் பிறப்பும் 
பொன்ன் பிறப்பும் வெண்ண் பிறப்பும் 
என்றிவ் வாறு பிறப்பினு மேவிப் 

பண்புறு வரிசையிற் பாற்பட்டுப் பிறந்தோர் 
155 கழிவெண் பிறப்பிற் கலந்துவீ டணைகுவர் 

அழியல் வேண்டா ரதுவுறற் பாலார் 
இது செம் போக்கினியல்பிது தப்பும் 
அதுமண் டலமென் றறியல் வேண்டும் 

பெறுதலு மிழத்தலு மிடையூ றுறுதலும் 
16 () உறுமிடத் தெய்தலுந் துக்கசுக முறுதலும் 

பெரிதவை நீங்கலும் பிறத்தலுஞ் சாதலும் 
கருவிற் பட்ட பொழுதே கலக்கும் 
இன்பமும் துன்பமு மிவையுமணு வெனத்தகும் 

முன்னுள வூழே பின்னுமுறு விப்பது 
165 மற்கலி நூலின் வகையிது வென்னச் 


போது 


104 
மணிமேகலை , சமயக் கணக்கர் தந்திறங்கேட்டடகாதை 

வ - ள் 108 - 156 உரை 
( மணிமேகலை வஞ்சி , மாநகரத்தில் பல்வேறு சமயவாதிகளை 
யும் கண்டு அவர்கள் சமய உண்மைகளை வினவுகிறாள் . அளவை 
வாதிமுதற் பூதவாதி வரை பத்துச் சமயவாதிகளிடம் அவர்கள் 
கொள்கைகள் பற்றிக் கேட்டு ஒவ்வொரு சமய நெறியையும் அவை 
ஏற்றதல்ல என விலக்கி , ஈற்றில் புத்த சமயத்தை ஏற்கின்றாள் . 
பத்துச் சமயவாதிகளுள் ஆசீவகக் கோட்பாட்டை விளக்கும் 
பூரணன் , ஏழாவதாக மணிமேகலைக்குத் தன் நெறியையும் கூறு 
கின்றான் . 

1. இங்கு எழுதப்பட்டுன்ள உரை , நூ லின் முற்பகுதியிற் 
சுட்டிக் காட்டப்பட்ட . ஆசீவக சமயிகளின் கோட்பாடுகளைப் 
புரிந்து கொள்வதற்கு உதவுமென எழுதப் பட்டுள்ளது . நூலின் 
அடிகளிற் கூறப்படாத செய்திகள் விளக்கம் குறித்து எழுதப்படும் 

அவை அடைப்புக்குறிக்குள் கொடுக்கப்பட்டுள்ளன . 
விரிவான விளக்கங்கள் அடிக்குறிப்பில் அளிக்கப்பட்டுள்ளன. 

2. புராணன் என்ற சொல்லிற்குப் பாடபேதமாகப் பூரணன் 
என்ற சொல்லும் கொடுக்கப்பட்டுள்ளது . மக்கலி - பூரணர் ( Makkhali 
Puranase ) என்ற தொடரிலிருந்து இவர்கள் இருவருக்கும் நெருங்கிய 
தொடர்பு இருந்திருக்க வேண்டுமென எண்ணக் கூடியதாயிருக் 
கின்றது (Basham . op . cit . P. 80 ) . நீலகேசியிலும் பூரணன் என்றே 
இவர் பெயர் வழங்கப்பட்டுள்ளது . ( நீலகேசி , 6 : 668 ) 

மணிமேகலையைப் பதிப்பித்த உ . வே . சாமிநாதய்யர் தனது 
உரையில் 

ஆசீவகநூல் " சமணசமயத்தின் பாகுபாடு 
இரண்டனுள் ஒரு வகைக்குரிய நூல் ; எனக் கூறுவர் . இக் 
கருத்து ஏற்புடைத்தல்ல என்பது இந்நூல் முன்னுரையில் விளக்கப் 
பட்ட செய்திகளினாற் புலப்படும் . சாமிநாதைய்யர் சிவஞான சித்தி 
யார் பர பக்கத்திலுள்ள ஆசீவகமதத்தைப் பற்றிக்கூறும் பகுதியில் 
வரும் முதலாம்பாடல் அடியான “ அன்னதோர் வாய்மையாசீ 
வகனமணர்களிற் கூறும் " என்பதைத் தன் கருத்துக்கு 
அரணாகக் கொள்வர் , ஆனால் இங்கு , அமணர் என்ற சொல் 
முன்னர் நூலில் விளக்கியது போலத் துறவிகளையே குறிக்கும் . 
மணிமேகலை பதிப் . உ . வே . சாமிநாதைய்யர் , அதே நூல் , 

ப . 311. அடிக்குறிப்பு 108 
ஆசீவகர்கள் கொள்கைகள் பற்றிய தமிழ் நூற்பகுதிகளில் 
பூரண கச்சபர் என்பவருடைய கோட்பாடுகள் பெரிதும் கூறப்பட் 
டிருப்பது நோக்கத்தக்கது . பூரணகச்சபரைப் 

புராணகச்சபர் 
என்றும் பரளி நூல்களிற் குறிக்கப்பட்டுள்ளது . 

" Tads paica ditthi - gatika Purana - Kassapa , - Makkhali 
Ghosala , - Pakudha Kaccana, - Ajita - Kesakambali , - Nigantha 
Nathaputta ahesum " . 

Jataka. ed . V. Fausball , 6 Vols and index , ( London , 1877 
97 ) V.P. 246 ; i , 509 - எனவே , புராணர் என்பதும் பூரணர் என் 
பதும் ஒருவரையே சுட்டுகின்றதெனலாம் . 


105 


108 ஆசீ வகநூ லறிந்த புராணனைப் 

பேசு நின்னிறையார் நூற்பொருள் யாதென 
110 எல்லையில் பொருள்களி லெங்குமெப் பொழுதும் 

புல்லிக் கிடந்து புலப்படு கின்ற 
வரம்பி லறிவ னிறை நூற் பொருள்களைந் 
துரந்தரு முயிரோ டொருநால் வகையணு 
அவ்வணு வுற்றுங் கண்டு முணர்ந்திடப் 


பெய்வகை கூடிப் பிரிவதுஞ் செய்யும் 
116 நிலநீர் தீக்காற் றென நால் வகையின் 


108-116 ஆசீவக நூல்களைப் பயின்ற புராணனை , உன்னுடைய 

தலைவன் யார் அவன் கூறும் நூற்பொருளை எடுத் 
துரை என மணிமேகலை கேட்டாள் . அதற்குப் புராணன் , 
மற்கலி என்றவன் . ( எம்தலைவன் ) எழுதிய நூலின் 
பொருள் இதுவெனப் பின்வருமாறு கூறினான் .3 


வரம்பில்லாத அறிவினையுடைய ( நமது ) தலைவன் 
கூறுகின்ற நூற்பொருள்கள் ஐந்து . எல்லையில்லாத 
பொருள்களில் எங்கும் எப்போதும் நீங்காமல் இவை 
விளங்கிக் கொண்டிருக்கின்றன . ( அவையாவன ) திண் 
மையைத் தருகின்ற உயிர் என்ற அணுவுடன் , இன் 
னும் நால் வகையணுக்களாகும் . உயிர் என்ற அணு 
உறுதல் ( தொடுதல் ) காணுதல், உணர்தல் ( என்ற 


3. இங்கு நூற்பகுதியில் 165 ஆவது வரியிலுள்ள மற்கலி 
நூலின் வகையிது என்ற அடியைச் சேர்த்துப் பொருள் கொள்ளப் 
பட்டுள்ளது . 

4. அவ்வணு ( வ . 114 ) என்பது இங்கு உயிரணுவைக் 
( சறிக்கும் . 


5. உற்றும் - தொட்டறியும் அறிவு . அதாவது உற்றறிவு 
இதையே தொல்காப்பியரும் தனது பொருளதிகாரத்தில் “ ஒன்றறிவ 
துவே யுற்றறிவதுவே எனக் கூறுகின்றார் . தொல்காப்பியம் 
ரெருளதிகாரம் , மரபியல் , ( சென்னை , கழகப்பதிப்பு , 1975 ) . 
சூத்திரம் 582 . 


106 


மூன்றினையும் ) செய்யும் போது , நிலம் , நீர் , தீ , காற்று 
என்ற நால்வகையணுக்களும் சேருகின்ற வகைப்படி 
( குறிப்பிட்ட விழுக்காட்டின் படி ) * சேர்ந்து ( பின்னர் 
வேண்டியபோது ) பிரிந்து கொள்ளும் . 


117 மலைமர முடம்பெனத் திரள்வதுஞ் செய்யும் 

வெவ்வே றாகி விரிவதுஞ் செய்யும் 
119 அவ்வகை யறிவ துயிரெனப் படுமே 


117-119 ( இவ்வணுக்கள் ) மலை , மரம் , உடம்பு எனத் திரளவும் 

செய்யும் . ( பின்னர் ) தனித்தனியாகப் பிரிந்து விரியவுஞ் 
செய்யும் . இவ்வகைச் செயல்களை அறிவது உயிரெனப் 
படும் . 


120 வற்ப மாகியுறுநிலந் தாழ்ந்து 

சொற்படு சீதத் தொடுசுவை யுடைத்தாய் 
இழினென நிலஞ்சேர்ந் தாழ்வது நீர்தீத் 
தெறுதலு மேற்சே ரியல்பு முடைத்தாங் 

காற்று விலங்கி யசைத்தல் சடனிவை 
125 வேற்றியல் பெய்தும் விபரீ தத்தால் 


120-125 ( இவ்வணுக்களின் இயல்பான தன்மைகளை நோக்கின் ) 

நில ( அணு ) பணிவாகவும் வன்னமயுடையதாயுமிருக் 
கும் . நீர் ( அணு ) சொல்லப்படத்தக்க குளிர்மையுடன் 
சுவையினையுமுடையதாயிருக்கும் . இழின் எனும் ஒலியு 

நிலத்தையடைந்து , ஆழத்தே சுவறிவிடும் . தீ 
( அணு ) எரிக்கும் தன்மையையும் மேன் நோக்கிச் செல்லு 
மியல்பையுமுடையது . காற்று ( அணு ) குறுக்கீடாக அசை 
யும் தன்மையுடையது . இவை முரண்பட்ட இயல்புகளு 
டன் சேரும் போது வேறுபட்ட தன்மையையடையும் . 


டன் 


6. “ பெய்வகை கூடி " என்பது அணுக்கள் குறிப்பிட்ட 
விழுக்காட்டிலேயே சேரும் என்பதைச் சுட்டுகின்றது . இந்த விழுக் 
காட்டின் - தன்மைகளை மணிமேகலையிலேயே , ( 27 : 138-140 . ) 
ணலாம் . 

இக்கோட்பாட்டின் விளக்கத்தை இரண்டாம் இயலிற் 


கா 


பார்க்கலாம் . 


107 


126 ஆதி யில்லாப் பரமா ணுக்கள் 

தீதுற் றியாவதுஞ் சிதைவது செய்யா 
புதிதாய்ப் பிறந்தொன் றொன்றிற் புகுதா 
முதுநீ ரணுநில வணுவாய்த் திரியா 
ஒன்றிரண் டாகிப் பிளப்பதுஞ் செய்யா 

அன்றியு மவல்போற் பரப்பதுஞ் செய்யா 
132 உலாவுந் தாழு முயர்வதுஞ் செய்யும் 


126-132 தொடக்கமில்லாத , அடிப்படையான அணுக்கள் , சிறிதுங் 

கெட்டு அழியாதவை . ( இவை ) புதிதாகத் தோன்றி ஒன் 
றனுள் ஒன்று உள் நுழைவதில்லை . பழமையான நீரணு 
நில அணுவாக மாறுபடாது . ஒரணு இரண்டாகப் பிளவு 
றாது . அத்துடன் ( இவை ) அவல்லப்போல் ( தட்டை 
யாய் ) பரந்தும் நிற்பதில்லை . 


133 குலாமலை பிறவாக் கூடும் பலவும் 

பின்னையும் பிரிந்து தந் தன்மைய வாகும் 

மன்னிய வயிரமாய்ச் செறிந்துவற் பமுமாம் 
136 வேயாய்த் துளைபடும் பொருளா முளைக்கும் 


133-136 இவை ஓரிடத்திலிருந்து மற்றோரிடத்திற்குப் பெயர்ந்து 

செல்லவல்லன . கீழ் நோக்கிச் செல்லுதல் , மேனோக்கிச் 
செல்லுதல் ஆகிய இயக்கங்களையும் உடையன . (இவை ) 
ஒன்றன் தொகுதியாகவோ , மலைபோன்ற பிற அணுக்களு 
டன் சேர்ந்த தொகுதியாகவோ சேர்க்கையுறும் . சேர்ந்த 
அவைகளே பின்பு பிரிந்து தத்தம் ( இயல்பான ) தன் 
மையை அடையும் . ( இவை ) சேர்ந்து வயிரமாகிச்செறிந்து 
வலிமை பெறும் . மூங்கில் போல உள்ளே துளையுள்ள 
பொருளாக முளைக்கும் . 


137 தேயா மதிபோற் செழுநில வரைப்பா 

நிறைந்தவிவ் வணுக்கள் பூதமாய் நிகழிற் 
குறைந்து மொத்துங் கூடா வரிசையின் 

ஒன்று முக்கா லரைகா லாயுறும் 
141 துன்றுமிக் கதனாற் பெயர் சொலப்படுமே 


108 


137-141 தேயாத சந்திரன் போலச் , செழுமையான இந்நிலப்பரப் 

பாக நிறைந்து நிற்கின்ற இந்த அணுக்கள் ( ஐம் ) பூதங்க 
ளாக உருவாகும் போது , ( பிற் கூறப்படும் ) அளவிற் 
குறைந்தோ , அன்றேல் ஒத்த அளவாகவோ கூடுவ 
தில்லை . முறையே , . ஒன்று , முக்கால் , அரை , 
( 1 , 2,1,1 , ) என்ற விழுக்காட்டிலேயே சேரும் . ( இவ்விதச் 
சேர்க்கையில் ) எந்த அணு மிகுந்துள்ளதோ அந்த அணு 
வின்பெயரைக் கொண்டு அப்பொருள் பெயர் பெறும் . 


கால் 


142 இக்குணத் தடைந்தா லல்லது நிலனாய்ச் 

சிக்கென் பதுவு நீரா யிழிவதும் 

தீயாய்ச் சுடுவதுங் காற்றாய் வீசலும் 
145 ஆய தொழிலை யடைந்திட மாட்டா 


142-145 இவ்விதப் பான்மையுற்றிருந்தாலன்றி ( அதாவது அணுக் 

களின் சேர்க்கையில் ஒரு குறிப்பிட்டளவு அதிகமாக இருந் 
தாலன்றி ) இவை நிலமாக வலிமையுற்றிருத்தல் , நீராகிக் 
கீழ் நோக்கிச் செல்லுதல் , தீயாகிக் சுடுதல் , காற்றாகி வீசு 
தல் ஆகிய தொழில்களைச் செய்யும் ( ஆற்றலை ) அடைந் 
திட மாட்டா . 


146 ஓரணுத் தெய்வக் கண்ணோ ருணர்குவர் 

தேரார் பூதத் திரட்சியு ளேனோர் 

மாலைப் போதி லொருமயி ரறியார் 
149 சாலத் திரண்மயிர் தோற்றுதல் சாலும் 


146-149 தனி ஒரு அணுவினைத் தெய்வக் கண்ணுடையோர் 

( அதாவது , அறிவுடைய மக்கள் அறிந்து கொள்வர் . 
ஏனையவர்கள் பூதமாகச் சேர்ந்து அணுக்கள் இருக்கும் 
போது ( ஓவ்வொரு அணுவினையும் தனித்தனி ) அறிய 


7. எடுகோளாக நீரணுக்கள் ஒன்றனுள் அதிகமாக இருந்தால் 
அது நீர் எனவும் , நில அணுக்கள் அதிகமாக இருந்தால் நிலம் என் 
றும் பெயர் பெறும் . 


109 


மாட்டார்கள் , மாலை நேரத்தில் ( தனியான ) ஒரு மயி 
ரைத் தெரிந்து கொள்ள முடியாது . ( ஆனால் ) அவை 
திரண்டு இருக்கும்போது தெரிவதையொத்தது இது . 


150 கரும்ம் பிறப்பும் கருநீலப் பிறப்பும் 

பசும்ம் பிறப்பும் செம்ம் பிறப்பும் 
பொன்ன் பிறப்பும் வெண்ண் பிறப்பும் 
என்றிவ் வாறு பிறப்பினு மேவிப் 
பண்புறு வரிசையிற் பாற்பட்டுப் பிறந்தோர் 


155 கழிவெண் பிறப்பிற் கலந்துவீ டணைகுவர் 

அழியல் வேண்டா ரதுவுறற் பாலார் 

இதுசெம் போக்கி னியல்பிது தப்பும் 
158 அதுமண் டலமென் றறியல் வேண்டும் 


150-158 கரும் பிறப்பு , கருநீலப்பிறப்பு , பசும் பிறப்பு , செம்பிறப்பு , 

பொன்பிறப்பு , வெண் பிறப்பு என இவ்வாறு உயிர்கள் 
உலகிற் பிறந்தாலும் , தம் தன்மைக் கேற்ப வரிசைப்படி 
அவற்றையடைந்து ( ஈற்றில் ) மிகுந்த வெண்மையான பிறப் 
பில் வீடுபேற்றையடைவர் . இந்நிலையை அடைந் 
தோர்க்கு இங்குமங்கும் அலையும் நிலையில்லை 10 ,இந்தத் 
தன்மையே செம்போக்கு எனப்படும் , இந்த இயல்பு 
தவறியவர்கள் மண்டல நெறியை அடைந்தவர்கள் என 
அறிந்து கொள்ள வேண்டும் . 


8 . மாலைப் பொழுது , இங்கு அறியாமையில் மூழ்கியிருத்த 
லுக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது . 


9. இந்நூலின் இரண்டாம் . இயலில் அபிஜாதிகள் பற்றிக் 
கூறும் பகுதியில் இப்பிறப்புகள் பற்றி விளக்கியுள்ளேன் . 

10. அழியல் என்ற சொல் நிலைபெயரும் தன்மையையே 
குறிக்கின்றது . குறுந்தொகை 149 ஆம் பாடலில் வரும் “ அழியல் 
ஆயிழை அழிபு பெரிதுடையன் ” என்ற தொடரும் மனம் 
நிலைபெயர்ந்து கலங்காதே என்ற பொருளையே தருகின்றது . நிலை 
யான வீடுபேறான செம்போக்கை அடைந்தோர் மீண்டும் அலை 
வதில்லை . 


110 


159 பெறுதலு மிழத்தலு மிடையூ றுறுதலும் 

உறுமிடத் தெய்தலுந் துக்கசுக முறுதலும் 

பெரிதவை நீங்கலும் பிறத்தலுஞ் சாதலும் 
162 கருவிற் பட்ட பொழுதே கலக்கும் 


159-162 ஒன்றைப் பெறுதலும் , இழத்தலும் , இடையூறுகள் ஏற்படு 

வதும் , ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைதலும் , துக்கம் , 
சுகம் என்பவற்றை அடைவதும் , பின்னர் அவை விட்டு 
நீங்குதலும் , பிறப்பும் , சாவும் எல்லாம் ( ஓர் உயிர் ) கருவிற் 
பட்ட பொழுதே கலந்து விடும் . 


163 இன்பமும் துன்பமும் மிவையுமணு வெனத்தகும் 

முன்னுள வூழே பின்னுமுறு விப்பது 
165 மற்கலி நூலின் வகையிது வென்ன 


163-165 இன்பம் துன்பம் என்ற இரண்டும் கூட அணுவெனக் 

கூறத்தக்கவை . முன்னர் வந்து உயிருடன் சேர்ந்த 
ஊழே 11 பின்னரும் செயற்படுகின்றது . 


11. நியதி என்ற சொல்லின் தமிழ் மொழியாக்கமாக ஊழ் 
என்ற சொல்லே கையாளப்பட்டிருப்பது நோக்கக்குரியது . -- 


நீலகேசி 


நீலகேசி ஆசீவகவாதச் சருக்கத்தில் எழுபது பாடல்கள் ( 659 
729 ) அடங்கியிருப்பினும் , முதல் ஏழு ( 859-666 ) பாடல்களும் , 
சமணசமயச் சிறப்புக்கூறுவதாக அமைந்துள்ளன . அதே போற் 
கடைசி எட்டுப் பாட 

டல்களும் ( 723-729 ) ஆசீவகனுக்குச் சமண 
சமயக் கருத்துக்களை எடுத்தியம்புவதாய் உள்ளன . 
ஆசீவகக் கருத்துக்களுடன் தொடர் பற்றவையாதலால் இவற்றிற்கு 
இங்கு பொருள் கூறப்படவில்லை . 


வை 


நீலகேசி குக்குடமா நகரினின்றும் சம தண்டம் சென்று அங்கு 
ஆசீவகர்களைச் சந்தித்து அவர்களுடைய சமயக் கோட்பாடு 
களைத் தெரிந்து கொள்ளும் பகுதியிலிருந்து இங்கு பொருள் கூறப் 
பட்டுள்ளது . 
667 ஈண்டி யிருந்த விலிங்கியர் தங்கட்கு 

மாண்ட துகிலல்குல் மாத ரிதுசொல்லுங் 
காண்டற் கினிதே கடிமலர்ப் பூம்பள்ளி 
யீண்டுறை வாரிவர் யாவர்கொ லென்றாள் . ( கூ ) 


1. இலிங்கியர் என்ற சொல் தமிழிலக்கியத்தில் , அனுமா 
னத்தை முக்கியமாகக் கொண்டு வாதிக்கும் தார்க்கிகரையும் , சிவ 
லிங்க பூசை செய்வாரையும் , துறவியரையும் குறிக்கும் . 


" ஈசன்பாலோர் அவம்பறைத 
லென்னாவதி லிங்கியர்க்கே பாடல் 2518 
இலிங்கத்திட்ட புராணத்தீரும் 
சமணரும் சாக்கியரும் . பாடல் 2517 . 


நாலாயிரத் திவ்வியப் பிரபந்தம் பதி , கி . வேங்கடசாமி 
ரெட்டியார் , ( சென்னை , திருவேங்கடத்தான் திருமன்றம் , 1973 ) 

இது தவிரப் பிங்கலந்தையில் இருடிகள் பற்றிக் குறிப்பிடும் பகுதி 
யும் இலிங்கியரைக் குறிப்பிடுகிறது . 


" முனிவர் மாதவரிலிங்கிகண் முனைவர் 
படிவருறுவர் பண்ணவரைய 
ரறவோர் தபோதன ரறிஞரந்தணர் 
துறவோர் கடிந்தோர் மோனியர் போகியர் 
கோபங் காய்ந்தோர் நீத்தோர் மெய்யர் 


112 


அங்கிருந்த இலிங்கியரை ( துறவியரை ) நோக்கி இந்த நறு 
மணம் மிகுந்த பள்ளியில் வாழ்பவர் யார் என அழகிய துகிலுடுத்த 
பெண்களிற் சிறந்தவளான நீலகேசி கேட்டாள் . 


668 காரணம் வேண்டாக் கடவுட் குழாந்தன்னிற் 

பேருணர் வெய்திப் பெரிதும் பெரியவன் 
பூரண னென்பான் பொருவறக் கற்றவ 
னாரணங் கன்னாட் கறிய வுரைக்கும் . 


அப்போது , ஒப்பீடில்லாத கல்வி நிலையை உடையவனும் 
( செயலுக்கு ) காரணம் என்பதொன்றை விரும்பாத துறவிகளுடைய 
கூட்டத்தில் மிக்க அறிவை அடைந்து , எல்லோரிலும் முதன்மை 
யாக விளங்குபவனுமான பூரணன் என்பவன் , தெய்வப்பெண் 
போன்ற நீலகேசிக்கு நன்கு புரியும்படி கூறுகின்றான் , 


669 புயலிருங் கூந்தற் பொலங்கொடி யன்னா 

யயலியர் தாமல்ல வாசீ வகர்கள் 
வியலிடத் தியாரும் வியக்குந் தகையர் 
மயலறு காட்சியிம் மாதவ ரென்றான் . 


முகிலனைய கருமையான 

கூந்தலை உடைய பொற்கொடி 
போன்றவளே ! இங்கிருப்பவர்கள் 

இங்கிருப்பவர்கள் வேறு மதத்தைச் சார்ந்தவர் 


தாபதரிருடிதடம் பெயராகும் ” 
பிங்கலமுனிவர் , 

பிங்கலந்தை என்னும் பிங்கல நிகண்டு 
( சென்னை , சைவசித்தாந்த நூற்பதிப்புக்கழகம் , 1968 ) ஐயர்வகை 
பாடல் 313. ப , 60 . 


2. காரணம் வேண்டாக் கடவுட் குழாம் என்று ஆசீவ 
கர்களைக் கூறுவது அவர்கள் காரணத்தால் காரியம் நிகழ்கிறது 
என்று ஏனைய பௌத்தர் , சைனர் , இந்து மதத்தினர் கூறும் 
கருத்தை ஏற்றுக் கொள்ளாமையினாலாகும் . இவர்கள் , முன்னர் 
எடுத்துக் காட்டியதுபோல , ஒரு செயலின் விளைவுக்கு எத்தகைய 
காரணமும் தேவை இல்லை எனக் கூறுவதுடன் , ஊழின் வழிதான் 
எல்லாமே நடக்கும் என நம்புபவர்கள் . 


113 


களல்ல . ஆசீவகர்களே ! இவர்கள் இப்பரந்த உலகிலே மயக்கம் 
நீங்கிய தெளிந்த அறிவுடைய பெருந்தவத்தவர்கள் . எல்லோரும் 
வியப்படையத்தக்க பண்புடையவர்கள் . 


670 ஆத்தனு நூலும் பொருளு நிகழ்ச்சியும் 

பாத்தன சொல்லப் பயம்பெரி தாகலி 
னோத்துரை யேயிங் சூரையென் றுரைத்தனள் 
சாத்திரம் யாவையுந் தன்னிக ரில்லாள் . 


3. " அயலியர் தாமல்லர் ஆசீவகர்கள் , என்ற அடிக்கு 
உரை எழுதிய பொ.வே. சோமசுந்தரனார் ( நீலகேசி , 2 ஆம் பதிப்பு . 
சென்னை கழகப்பதிப்பு எண் .. 1203 , 1973 ) " இப்பள்ளியிலுள் 
ளோர் வேறு சமயத்தோரல்லர் என்று எழுதி , விளக்கம் என்ற பகு 
தியில் , “ ஆசீவகரும் சமணசமயத்தவரேயாதலால் , நீலகேசியைச் 
சமண சமயஞ் சார்ந்தவள் என்றுணர்ந்து இவர் அயலியர் அல்லர் 
என்றான் என்பது கருத்து . ஆசீவகர் திகம்பரத்துவத்தால் ஒத்து 
அதேகாந்த வாதத்தில் ஒவ்வாத ஒருவகைச் சமண சமயத்தோர் 
என்று எழுதுகின்றார் . இங்கு இவர் எழுதிய விளக்கம் ஆசீவகக் 
கொள்கைகள் பற்றிய தவறான பொருளைப் படிப்பவர்களுக்கு 
அளிக்கும் . 


ஆசீவகர்கள் சமண சமயத்தின் ஒருபிரிவினர் அல்ல . இந்த 
உண்மை இந்நூலின் முதலாம் இரண்டாம் இயல்களில் தெளிவாக 
விளக்கப்பட்டுள்ளது . அயலியர் என்ற சொல் முற்றிலும் வேறான 
“ அந்நியர் , அருகிலுள்ளோர் , பக்கத்திலுள்ளோர் ” என்ற 
பொருள்களில் தமிழிலக்கியங்களில் கையாளப்பட்டு வந்துள்ளது . 
எடுத்துக்காட்டாகத் , திருவாசகத்தில் (மாணிக்கவாசகர் , திருவா 
சகம் , திருச்சி , ஸ்ரீராமகிருஷ்ண தபோவனம் , 1970 , கோயில் திருப் 
பதிகம் )மாணிக்கவாசகர் “ ஆருறவெனக்கிங்காரயலுள்ளார் ஆனந்த 
மாக்குமென் சோதி " என்ற அடியில் பக்கத்திலுள்ளவர் என்ற பொரு 
ளில் கையாண்டுள்ளார் . அதேபோலப் புறநானூற்றில் ( சென்னை , 
உ . வே . சாமிநாதைய்யர் பதிப்பு , 7 ஆம் பதிப்பு , 1971 பா : 387 ) 
.....வேந்துடை மிளையயல் பரக்கும் .... திருந்து தொழிற் பலபகடு 
என்ற தொடரில் ( யானைகள் வேந்தர்களுடைய காவல் காட்டிற்குப் 
பக்கத்தே உலவும் ) --என்ற பொருள்பட அயல் என்ற சொல் கையா 
ளப்படுகின்றது . ஆனால் “ அயலைப் பற்றித் துணையமைந்தா 


114 


ஒப்பில்லாதவளாகிய நீலகேசி , பூரணனை நோக்கி , உனது தலை 
னையும் அவனது ( மத ) நூலையும் அது கூறும் பொருளையும் , 
( அப்பொருட்களின் ) நிகழ்ச்சிகளையும் பகுத்துக் கூறினால் , அத 
னால் விளையும் பயன் பெரியதாகும் என்றாள் . 


671 என்றலு மற்கலி தானே யிறையினி 

யொன்பது வாங்கதிர் நூல்யா முடையன 
மன்பெறு நுண்பொரு ளைந்தியல் பாயவை 
யென்ப நிகழ்ச்சியுங் காழ்ப்பா டெனச்சொல . 


( இவ்விதம் அவள் கேட்டதும் பூரணன் பின் வருமாறு கூறி 

எமது தலைவன் மற்கலி, எமக்குரிய நூல் ஒன்பது கதிர் . 
நிலைபெற்ற ( நுண்பொருள்கள் ) ஐந்து . அவை என்றுமே இயல் 
பாகவே உள்ளன . அவற்றின் நிகழ்ச்சி ஆழ்தலும் ( காழ் ) மிதத்தலு 
மாகும் ( பாடு ) . 


672 அறிந்தா னிறைவ னனா குதலாற் 

செறிந்தான் பெரிதுஞ் செறியா துரைப்பி 
னெறிந்தா னனைய வியல்பா குதலான் 
மறிந்தான் றடுமாற் றகத்தே மயங்கி . 


யெனின் 

என்ற கம்பராமாயண அடியில் ( கம்பராமாயணம் , கிட் 
கிந்தா காண்டம் , ( சென்னை , உ . வே . சாமிநாதய்யர் நூல் நிலைய 
வெளியீடு , 1961 , பாடல் . 315 ) அயல் என்ற சொல் , அந்நியர் 
என்ற பொருளில் கையாளப்பட்டுள்ளமை நோக்கத்தக்கது . நீலகே 
சியில் மேலே கூறப்பட்ட தொடரான “ அயலியர் தாமல்ல ஆசீவ 
கர்கள் ” என்ற தொடரிலும் அந்நியர்கள் யாருமில்லை அதாவது 
ஆசீவகர்கள் தான் இங்கிருக்கிறார்கள் ( பிறமதத்தைச் சார்ந்தோர் 
நம்மிடை யாருமில்லை ) என்றே பொருள் கொள்ளுதல் பொருந்தும் . 


4.1 


ஆத்தன் " என்று நீலகேசியில் கையாளப்பட்ட சொல் 
அருகர் நிலையை அடைந்தவன் , தலைவன் என்ற இருபொரு 
ளையும் தரும் . 


115. 


எமது தலைவன் 

( முழுமையும் அறிந்தவனாதலால் வாய் 
பேசாது அடங்கியிருக்கின்றான் . அவன் அவ்விதம் வாய்பேசாது 
அடங்கி இருக்கவில்லையெனின் , உயிரினங்களை வாளால் எறிந்து 
கொன்ற தன்மையை அடைவான் 5 . ( அதன் பயனாக ) மயக்குற்று 
மீண்டும் பிறப்பினை , எய்துவான் . 


673 உரையா னிறைவ னுணலு மிலனாய்த் 

திரையா னரையான் றெரிவில் லுருவம் 
வரைய னகை வானிடுவில் லனையன் 
புரையா லறிவிற் புகழ் பூரணனே . 


எம்முடைய இறைவன் பேசுவதுமில்லை . உண்பதுமில்லை 
அவன் உடலில் ( முதிர்ச்சியிலான ) சுருக்கமுமில்லை . நரைய 
மில்லை . அவன் உடல் ( அழகு ) ( 

( ஓவியனால் ) எழுதப்படாத 
வானவிற் போன்றது . ( எமது இறைவனான ) பூரணன் குற்றமில் 
லாத அறிவினாலான புகழ் உடையவன் . 


674 அடங்கல் குறிக்கோண் முதலா யினவாய்க் 

கிடந்த கதிருட்கிளந்த பொருணாந் 
தொடங்கி யுரையாந் தொகையா குவதே. 
யுடங்கே யணுவைந் துருவா யுளதே . 


அடங்கல் , குறிக்கோள் முதலியனவாகக் கூறப்பட்ட நவகதி 
ருள் சொல்லப்பட்ட பொருள்கள் பற்றி நாம் தொடக்கத்திலிருந்து 
கூறமாட்டோம் . ஒன்றாகத் தொகுத்துக் கூறுவோம் . ஒருங்கு சேர 
நோக்கின் அணுக்கள் ஐந்து . அவை உருவம் உள்ளன. 


6 


675 நில நீ ரெரிகாற் றுயிரின் னியல்பும் 

பலநீ ரவற்றின் படுபா லவைதாம் 


5. தனது கொள்கையை ஏனையோர் ஏற்றுக் கொள்ளதா 
போது சினமடைகின்றான் . சின மடைவதால் வாளால் ஓர் உயி 
ரைக் கொன்ற பாவத்தை ஒத்த பாவத்தை எய்துகின்றான் . 


8. உடங்கு - ஒருங்கு , பார் . பெருங்கதை , 22 : 231 . ! 


116 


புலமா கொலியொன் றொழிய முதற்காஞ் 
சலமா யதுதண் மையையே முதலாம் . 


நிலம் , நீர் தீ , காற்று , உயிர் என்ற இவ்வணுக்களின் இயல்பு 
பலதன்மையன. அவற்றிற்குரிய பாலை ( குணம் ) நோக்கின் , தெளி 
வாகத் தெரிந்து கொள்கின்ற ஒலி ஒன்றினைத் தவிர ஏனையவை , 
முதலில் கூறப்பட்டதற்கு ( அதாவது மேலே கூறப்பட்டவற்றுள் 
முதலாகக் கூறப்பட்ட நிலத்திற்கு ) உண்டு. நீரிற்குரிய பால்களுள் 
முதலாயது தண்மையாகும் . 


676 எறித்தன் முதலா யினதீ யினவாஞ் 

செறித்த லிரையோ டிவை காற்றினவா 
மறித்தல் லறிதல் லவைதா முயிராங் 
குறித்த பொருளின் குணமா லிவையே 


தீயினது பால்களாகச் சுடுதல் முதலியவற்றைக் கூறலாம் . 
அறைதலும் , இரை தலும் , காற்றினுடைய பால்களாகும் . அறிதலும் 
அறிவித்தலும் , உயிரினது பால்களாகும் . மேற்கூறியவைதான் முற் 
கூறிய பொருள்களின் குணமாகும் . 


677 அணுமே யினவைந் தவைதா மனைத்துங் 

குணமே யிலவாங் குழுவும் பிரியு 
முணன்மே யினுமுள் புகுதல் லுரையேங் 
கணமே யெனினும் மொருகா லமிலை . 


7. இவ்வணுக்கள் குறித்து ஆசீவகர் பற்றிக் கூறும் பாளிநூல் 
களும் தமிழ் நூல்களும் ஒன்றற் கொன்று வேறுபடுகின்றன . பார் . 
இயல் 2 . 


8. பால் என்ற சொல்லைப் பற்றிய விளக்கம் 4 அம் இயலில் 
ஆய்வு செய்யப்பட்டுள்ளது . நீலகேசி 676 ம் பாடலில் அணுக்களின் 
பால்கள் பற்றிக் குறிப்பிட்டு, “ அதையே குறித்த பொருளின் குண 
மாலிவையே ” என்று கூறுவதால் பாலும் , குணமும் ஒரே பொருள் 
குறித்த இருசொற்கள் என்பது தெரிகின்றது . அதேநேரத்தில் 
875 ஆம் பாடலில் நிலநீரெரி காற்றுயிரினியல்பும் பல நீர 


-117 


அணுக்கள் ஐந்து . அவையாவும் எல்லாக் குணங்களையு முடை 
யன அல்ல . ( அவை ) குழுவாகச் சேரும் , பின்னர் பிரியும் . ஒருபொரு 
ளில் இவை அடங்கினும் ( அதாவது ஒரு பொருளில் பல அணுக்கள் 
உள் அடங்கினாலும் ) அவை ஒன்றனுக்குள் ஒன்று உள்ளே நுழை 
வதில்லை . கணம் என்று கூறினும் ஒரு காலம் என்ற கோட்பாடு 
இல்லை 10 . 


678 இவையே பொருள்க ளிவற்றினியல்பும் 

சவையே யறியச் சிலசாற்றுவன்கேள் 
சுவையே யுடையம் மெனநீ யிகழல் 
லவையே பிறரா லழிதற் கரிய . 


மேற்கூறியவைகளே பொருள்களாகும் . இவற்றின் இயல்பைப் 
பற்றி இந்த அவையிலுள்ளோர் அறியும்படிச் சிலவற்றைக் கூறு 
வேன் . நீ நாம் சுவையே உடையவர்களென ( புலன் வழிப்பட்டவர் 
- கள் ) எம்மை இகழாதே . முற்கூறிய பொருள்கள் ஏனையோரால் 
அழிப்பதற்கு முடியாதவை . 


679 அண்ணலு நூலும் பொருளு நிகழ்வு மிவையெஒL 
மெண்ணினு மேனை பெழத்தினு மிக்க / B 

கிருந்தவர் முன் 
கண்ணினு மன்றிக் கருத்தினும் வேறெனக் 

காட்டலும் 
பண்ணலங் கொண்ட சொல்லானவை பேர்த்தும் 

பகர்ந்தனளாய் 


வற்றின் படு பாலவைதாம் என்று வருகின்ற அடிகளிலிருந்து 
இயல் . , பால் என்ற இரு சொற்களும் வெவ்வேறு பொருள் வாய்த் 
தன என்பதும் புலனாகின்றது . 


எனைய 


ஆனால் 


9. அதாவது நீர் என்று சொல்லும் போது , நீரில் ரேணுகூடல் . 
அணுக்களின் சேர்க்கையும் 

இருக்கின்றது . 
இவ்வணுக்கள் ஒன்றனுக்குள் ஒன்று உள் நுழைவதில்லை , 

10. இரண்டாம் இயலில் கூற பட்ட அவிசலித நியதிக் கோட் 
பாட்டின்படி காலம் என்பதில்லை என்ற தன்மையை இங்கே 
காண்கின்றோம் . 


118 


பூரணன் இவ்விதமாகத் தமது இறைவன் , தமது நூல, அவை 
கூறும் பொருள் , அவற்றின் நிகழ்ச்சி , இவை பற்றிக் கூறியதும் ), இனி 
மையான சொற்களையுடையவளாகிய நீலகேசி , காண்டலளவை 
பால் மட்டுமன்றிக் கருதலளவையாலும் அவை வேறுபட்டவை 
சான்பதைக் காட்டுவதற்காக அவற்றை மீண்டும் ஒருமுறை கூறி 
னாள் . 


580 முற்ற வறிந்துரை யாதவன் மோனாந் திருந்தனனேற் 
செற்றம் பெரிது முடையனர் சீவன்க டம்மொ 

டெல்லா 
மற்ற முடையவர் சொல்லின வாகம மன்மையினாற் 
பெற்ற வகையென்னை பேதா யதனைப் 

பெயர்த்தனவே . 


(உன்னுடைய தலைவன் ) முற்றும் தெரிந்தும் , ஒன்றுமே பேசா 
திருப்பானேயாகில் , அவன் எல்லா உயிர்கள் மேலும் கோபம் உடை 
யவனாவான் . ( முற்று முணர்ந்தவர்கள் எல்லாருமே பேசாது 
விட்டுவிட்டால் பேசுபவர்கள் குற்றமுடையவர்கள் . அவர்கள் முற் 

முணர்ந்தவர்களல்ல என்பது பொருளாகின்றது . ) குற்றம் உடை 
யோர் உரைப்பதை ஆகமமாகக் கொள்ள முடியாது . எனவே நீ 
உன் தலைவனின் நூலை எவ்வகையில் பெற்றாய் ? அதைக் கூறு 
என்றாள் . 


( 681 ஒக்கலி யோகலி யென்றிரு தெய்வ முரைத்தனவேன் 

மற்கலி யார்போ லறிந்தன வாயிற் செறிந்தனவாம் 
தக்கில வேயறி யாதன சொல்லுத றத்துவத்தை 
யிக்கலி யாள ருரைத்தவு மேதமெனாய்பிறவோ . 


* 


( நீலகேசியே தொடர்ந்து பேசுகிறாள் . ) நீ ஒக்கலி ஓகலி 11 என்ற 
தெய்வங்கள் உங்கள் சமய ஆகமங்களை உரைத்தன என்று கூறி 
னால் , அத்தெய்வங்கள் மற்கலியாரைப் போல முற்றிலும் அறிந்தவர் 
11 , நீலகேசியின் ஆசீவகவா தம் என்ற பகுதியில் இதுவரை ஓக் 

கலி, ஓகலி என்ற தெய்வங்கள் பற்றிப் பூரணன் என்ற ஆசீவ 
கனாலோ , அன்றேல் வேறு எவராலுமோ பேசப்படவில்லை . 


119 


களாயின் , வாயைத் திறந்து பேசமாட்டார்கள் ( அல்லவோ ? ) அறியா 
தவர்கள் கூறும் தத்துவம் தகுதியில்லாதது . ( அவ்விதம் தகுதியில்லா 
தவர்கள் கூறுகின்ற தத்துவத்தை நீ ஏற்பின் ) , இக்கலியுகத்திலுள் 
ளவர்கள் கூறுகின்றனவற்றையும் குற்றமுள்ளன என நீ கொள்ள 
மாட்டாய் ( போலும் ) . 


682 அறிந்தா னறிந்தன தான்சொல்லி னார்வ . 

சினத்தனனா 
யெறிந்தா னனையதோ ரேதத்தை பொதுமங் 

வேதத்தினான் 
மறிந்தா னகன்றடு மாற்றத் தகத்தெனின் 

மாண்புணர்ந்தாய் 
செறிந்தாங் கிருக்கிற்பி னீயுஞ்சிற் றாத்தலன 

பாகிற்றியே , 


மெய்ப் பொருளை அறிந்தவர்கள் , தாம் அறிந்தவரைச் சொன் 
னால் ( தான் சொல்வதை ; னயோர் ஏற்கவேண்டும் என்று ) ஆர் 
வத்தால் எழும் கோபத்திற்குட்பட்டு , உயிர்களை வாளால் வெட்டிய 
ஒருவன் பெறும் குற்றத்தை அடைவர் . அக்குற்றத்தின் காரணமாக 
ஒருவன் இவ்வுலகத்தில் மீண்டும் பிறப்பான் என்று நீ கூறினாயா 
னால் , அந்த மாட்சிமையை உணர்ந்த நீயும் , வாய் பேசாதிருந்தால் 
ஒரு சிறு தலைவன் ( மதத் தலைவன் ) ஆகிவிடுவாயல்லவா ? 


ஆனால் இன்று நீலகேசியிற் கிடைக்கும் ஆசிவகவாதச் சருக்கப் 
பகுதியில் , ஒக்கலி , ஓகலி பற்றிக் கூறியது போலவும் , அதைக் 
கேட்டு நீலகேசி பதிலளிப்பது போலவும் உரைக்கப்படுகின்றது . 
இவ்விதம் முன் தொடர்பில்லாது நீலகேசியின் பதில்கள் அமை 
வது இரண்டு தன்மைகளைச் சுட்டுகின்றது . ஒன்று இன்றைய 
நிலையில் காணப்படும் ஆசீவகவாதச் சருக்கத்தில் சிலபாடல்கள் 
விடுபட்டுப் போயிருக்கலாம் . இரண்டு , இவ்வித 
தங்களைத் தம் நூலில் எழுதும் ஆசிரியர்கள் முன்னர் ஒருவர் 
கூறியது போல எண்ணிக் கொண்டு , அதற்கு நூலில் வரும் பாத் 
திரத்தைப் பதில் கூறவைப்பது . இவ்விதம் வினாக்களை ஊகித் 
துக் கொண்டு பதிலை எழுதிச் செல்லும் பான்மை அக்கால 
இலக்கிய வெளிப் பாட்டு நுண் திறன்களில் ஒரு வகைப்பாடா 
கலாம் . 


iou !ா 


120 


653 ஆத்த னறிந்தன யாவையுஞ் சொல்லல 

னாய்விடினிச் 
சாத்தனும் யானு மவன்றனிற் சால விசையுடைய 
நாத்தனை யாட்டியோர் நன்மைகண் டாலு நினக் 

குரைத்து 
மீத்தன முண்டு மிருமைக்கு மேதமி லம்பிறவோ. 


அந்த (உங்கள் ) தலைவன் ( மற்கலி ) தனக்குத் தெரிந்தவற்றை 
யெல்லாம் கூறாது விடுவானாகில் , ( இங்கே உள்ள ) இந்தச் சாத்த 
னும் , நானும் அவனை விட மிகவும் உயர்ந்தவர்கள் . (ஏனெனில் 
நாம் , உலகில் ) காணும் நன்மைகளையெல்லாம் நாவினை அசைத்து 
உனக்குக் கூறுகின்றோம் . ( இன்னும் நாம் பிறருக்கும் ) கொடுத்து 
( நாமும் ) உண்கின்றோம் . இம்மைக்கும் மறுமைக்கும் குற்றம் செய் 
யாதிருக்கின்றோம் அல்லவா ? 


384 வானிடு வில்லின் வரவறி பாத வகையனென்பாய் 

தானுடம் போடு பொறியின னாதலிற் சாதகனா 
மீனடைந் தோடும் விடு சுட ரான்கதிர் வீழ்புயன் 

மேற் 
மானடைந் தாற்றனு வாமிது வாமதன் றத்துவமே . 


நி உனது தலைவன் வானவிற் போன்று தோன்றியவகை தெரி 
பாதவன் எனக் கூறுகின்றாய் . அவன் ( ஐம் ) பொறிகளும் , உடம்பும் 
உடையவன் ஆதலால் ( அவனும் ) பிறப்புடையவனே . ( அதாவது 
ஜாதகனார் ) . ( மேலும் ) , அதனுடைய ( -- அதாவது வானவில்லின் 
தோற்றம் பற்றிய ) உண்மை யென்னவெனில் , விண்மீன்களுடன் 
சேர்ந்துலாவும் சூரியனின் ஒளிக்கதிர்கள் முகிலின் மீது விழும்போது 
வான வில் உண்டாகின்றது . 


! 585 முற்ற வறிந்தனன் யானென்று மோனங்கொண் 

டேயிருந்தா 
னற்ற மகலவென் றானீ யறிந்தமை யாதினினாம் 
பெற்ற வகையெனப் பேசின்மை யாலெனிற் 

பிள்ளைகளும் 
மற்றிம் மரமு மலையுமம் மாண்பின வாம்பிறவோ . 


121 


(உன் தலைவன் ) “ எல்லாம் தெரிந்தவன் நானென்றும் , குற்றம் 
ஏற்படா திருப்பதற்காக வாய் பேசாதிருந்தான் என்றும் ” , கொண் 
டால் ( அவனுடைய கொள்கைகளை ) எவ்விதம் அறிந்தாய் ? 
" அவன் பேசாதிருந்ததனால் நான் உணர்ந்து கொண்டேன் என்று 
( நீ ) கூறினால் , ( பேசாதிருக்கின்ற ) குழந்தைகள் , மற்றும் மரம் , மலை 
எல்லாம் ( கூட ) முற்றுமுணர்ந்த தன்மையுடையவர்கள் அல்லவா ? 


686 முடக்கு மெனினு நிமிர்க்கு மெனினுந்தன் மூக்கு 


யிர்த்து 


நடக்கு மெனினு மிருக்கு மெனினுந்த னல்லுறுப்பி 
னடக்கு மியல்பல்ல னன்னவற் றார்வத்த னாகுமன்றி 
யுடக்கு மிவையில்லை யேலுயிர் தானுண்மை யொட் 

டுவனோ. 


உன் தலைவன் , “ முடக்குதல் , நிமிர்தல் , மூச்சுவிடுதல் , நடத்தல் , 
இருத்தல் முதலிய ( செயல்களையும் ) செய்வான் ” என்றால் , அவன் 
தன்னுடைய நல்ல உறுப்புக்களை அடக்கும் வல்லமையுடையவன் 
அல்லன் . . ( இன்னும் அவன் ) அச்செயல்களைச் செய்வதற்கு 
விருப்புடையவனாகவே கொள்ளப்படுவான் . அன்றியும் , இவை 
யெல்லாம் அவனிடத்தில் இல்லை என்றால் , அவனுக்கு உயிர் 
உண்டு என்பதை நான் ஏற்றுக் கொள்ளமாட்டேன் . 


687 நிலப்பாலு நீர்ப்பாலுந் தீப்பாலுங் காற்றின் 

புலப்பாலு நெட்டுயிரின் போக்கில்லாப் பாலுஞ் 
சொலற்பால வல்லாத சொல்லுதலால் யானு 
மலப்பா தொழியேனிவ் வாசீ வகனை 
யருகிருந்தார் தாமறிய வாசீ வகனை . 


இவன் ( பூரணன் ) நிலத்தின் பால் , நீரின்பால் , காற்றின் கண் 
தெரியும்படியாக உள்ள பால் , நெடிய உயிரின் போக்கு இல்லாத 
பால் , என்று சொல்லத் தகாதவைகள் எல்லாம் சொல்லுவதால் , 
இந்த ஆசீவகனைத் துன்புறுத்தாது விடமாட்டேன் . பக்கத்தில் 
உள்ளவர்கள் அறியும்படியாக இந்த ஆசீவகனைத்துன்புறுத்தாது 
விடமாட்டேன் , 


122 


688 வண்ணாதி யெல்லாம் வகுப்பின் னிலப்பாலா 

நண்ணாத மூன்றிற்கு நன்பால் பிறவா கிக் 
கண்ணாதி யாலவற்றைக் காணப்பா டில்லையா 
யெண்ணாதே யிந்தியக்கோ ளெய்தாமை வேண்டும் 
எனைத்தும் பெறப்பாடு மில்லாத வேண்டும் . 


வண்ணம் முதலானவற்றை ( நிறம் , மணம் , சுவை , தொடுதல் ) 
வகுத்தால் அவை நிலத்திற்குரிய பால்களாகும் 12 . ( அப்படியாயின் ) 
ஏனைய அணுக்களுக்குமுரிய பால்கள் வேறாக இருக்கவேண்டும் . 
அவை கண்ணுக்குப் புலப்படாதும் இருக்க வேண்டும் : ( அத்து 
டடன் ) வேறெந்த வெகையாலும் இவை பெறமுடியாதிருக்க வேண்டும் . 


689 நீர்ப்பாலுந் தீப்பாலு நில்லா வளிப்பாலும் 

பேர்ப்பாலே பற்றிப் பிறப்பிறவா நீ பெருக்கி 
யோர்ப்பியாதுஞ் செய்யா துரைத்தா யரைத் 

தபையிற் 
கூர்ப்பியாது மின்றி நின் கோளழியு மன்றே 
கொணர்ந்துநீ யைந்தென்ற கோளழியு மன்றே . 


ளைக் 


நீ , நீர்ப்பால் , தீப்பால் , நில்லாத காற்றின் பால் எனப் பெயர்க 

கொண்டு ( மேலும் ) வேறு வேறாகப் பெருக்குகின்றாய் . 
( அவை பற்றி ) எந்த எண்ணமும் கொள்ளாது உரைக்கின்றாய் 
இவ்விதம் உரைக்கின்றமையால் , உண்மையெதுவுமின்றி 
கோட்பாடு அழிந்து விடும் . நீ கொண்டு வந்து ( நிலை நாட்டும் ) 
ஐந்து பொருட்கள் என்ற கொள்கையும் ( கூட ) அழ்ந்து விடும். 


உன் 


12. பார் , உரை , பா 685. புலமாகொலியொன்றொ 
ழிய முதற்காம் என்று 885 ஆம் பாடலிற் கூறப்பட்டிருப்பதைக் 
கொண்டு இங்கு நீலகேசி , ஒலி ஒழிந்த ஏனைய பால்கள் நிலத்திற் 
காயின் , நிலம் தவிர்ந்த ஏனைய அணுக்களுக்குப் பாலாவன எவை 
யென வினவுகின்றாள் . அவ்விதம் பால் இல்லாவிட்டால் அவை 
புலன்களுக்கு எட்டாதன வாகி விடும் . அத்துடன் அவற்றின் நிலை 
பேற்றையுமுணர்த்த முடியாது போய் விடும் . 


123 


690 பொருடாமி வைந்தொழியப் போத்தந் துரைப்பா 

யிருடாமி வைந்தனு ளெக்கூற்ற தாமோ 
விருடாமி வைந்தினுளு மெக்கூற்று மில்லே 
லருடாழ்ந்து நீயிருப்ப தியாதின்பா லாமோ 
அணுமயமாங் கந்தங்க டாமனந்த மன்றோ , 


பொருள் ஐந்து (என்று கூறுகின்றாய் ) . இந்த ஐந்தனுள் இருள் 
எந்தக் கூற்றினுள் அடங்கும் ? அறிவு வழி இதற்கு விடையளிப் 
பாயாக ! “ இருள் இந்த ஐந்தனுள் எந்தக் கூற்றினுள்ளும் அடங் 
காது என்று கூறின் , நீ இப்போது அருள் நிலை குன்றியிருக்கின் 
றாயே , எது எந்தப் பாலினைச் சார்ந்தது ? அணுக்களாலான கந் 
தங்கள் ( Skt . Skandha ) 13 எண்ணற்றவையல்லவா ? 


691 பலவாக நீசொன்ன பாலெல்லாந் தம்முட் 

கலவாவா யப்பொருளே யாதலையுங் கண்டா 
லுலவாதோ வொற்றுமையும் வேற்றுமையு மென்றாற் 
சலவாதி யொன்றுஞ் சமழலையே கண்டாய் 
சமத்திடை யொன்றுஞ் சமழலையே கண்டாய் . 


( மேலும் ) நீ சொல்கின்ற பால்கள் எல்லாம் தம்முள் ( ஒன்றுள் 
ஒன்று ) கலவாதிருந்து கொண்டே , அப் பொருள் களாகின்றன என்ற 
தன்மையை நோக்கும்போது அது ஒற்றுமையும் வேற்றுமையும் 


13. சைனக்கொள் கைப்படி கந்தங்கள் எண்ணற்றவை . பௌத் 
தக்கொள்கைப்படி ரூபம் ( Ripa - bodily form ) , வேதனை (Vedana 
Sensation ) , சம்ஜை ( Samjia Perception ) சம்ஸ்காரம் ( Samskara 
aggregate of formations ) விஞ்ஞானம் ( Vijiana - Consciousness 
or Thought faculty ) என்பவை கந்தங்களாகக் கொள்ளப்படுகின் 
றன . நீலகேசி . சைனக் கொள்கையை நிலை நாட்ட வந்தவளாகை 
யால் ஆசீவகன் கூறும் ஐந்து பொருள் களையும் ஏற்க மறுக்கிறாள் . 
அத்துடன் கந்தங்கள் எண்ணற்றவை என்பதையும் நிலை நாட்ட 
முயல்கிறாள் . 


124 


ஆகாதோ ! 14 பொய் வாதம் புரிகின்ற நீ சிறிதும் வெட்கப்பட மாட் 
டாய் ! அடக்கமுடைமையால் ( நீ ) வெட்கப்படமாட்டாய் ( போலும் ) . 


692 பாறாம் பலவாகிப் பாலாகு மப்பொருளே 

வேறாது மில்லை யெனவே விளம்புவாய் 
நீறாக நின்ற நிலப்பால் பெறவேலா 
நாறா வகையெனக்கு நன்குரைக்கல் வேண்டும் 
நலிந்தாற் பிறபொருட்கு நாட்டலே வேண்டும் . 


பால்கள் பலவகையாகி , அப்பொருளுடன் கூடும் போது , அவை 
அப்பொருளாகவே ஆகின்றன ; ( அவை ) வேறுபடுவதில்லை என் 
கின்றாய் . அப்படியானால் ஒன்றாகிவிட்ட நிலப்பாலை மீண்டும் 
பெறமுடியாது . எனவே , நாலாகி ( நான்கு பால்களாக ) நிற்கின்ற 
வகையை எனக்கு நன்கு எடுத்துக் கூற வேண்டும் . அதைக் 
கூறாது . தோற்று விட்டாயானால் மீதிப் பொருள்கள் பற்றிய கொள் 
கையை நிலை நாட்ட வேண்டும் ! 5 . 


693 இன்றேய தாயினிவைபா லிவைபொருள்க 
ளென்றே பலவா வெடுத்துரைப்ப தென் 

செய்யக் 
குன்றோ மலையோ குவடோ வடுக்கலோ 
வன்றோவ தன்றாலஃ தியாப்பாதல் வேண்டும் 
அவையவையே சொன்னாலஃ தியாப்பாதல் 

வேண்டும் . 


14. வெவ்வேறு தன்மையுடைய அணுக்கள் ஒருங்கு சேரும் . 
ஆனால் ஒன்றனுள் ஒன்று நுழைந்து ஒன்றாகக் கலக்கமாட்டா என்று 
ஆசீவகர்கள் கூறும் கூற்றின் படி பார்த்தால் , எவ்விதம் ஒன் றனுடன் 
ஒன்றுகலக்காமல் ஒரே தன்மைத்தான பொருள் 
உண்டாகலாம் 
என்ற கேள்வி நீலகேசிக்கு உண்டாகியுள்ளது . 

எனவே 

தாக 

ரன் 
அதை ஒற்றுமையும் வேற்றுமையும் உடையதெனக் கொள்கிறாள் . 


15. இங்கு “ நீறாகநின்ற நிலப்பால் பெறவேலா , நாறா 
வகையெனக்கு நன்குரைக்கல் வேண்டும் , நலிந்தாற் பிற 
பொருட்கு நாட்டலே வேண்டும் என்ற அடிகளுக்கு உரை 


125 


அப்படியில்லையென்றால் , 

( அதாவது 

பொருளும் பாலும் 
ஒன்றே என்று கூறுவாயானால் ) , இவை பால் இவை பொருள் 
என்று பல படப் பிரித்துக் கூறுவது எத்தகையது ? மலை , குவடு , 
அடுக்கல் என்பவை குன்றிற்குப் பாலாகச் சொல்ல முடியுமா ? 
( முடியாது ) . அது முடியாது என்றால் அதுவே ( முதற் கூறிய 
பொருளும் பாலும் ஒன்றேயென்ற) உன் கொள்கைக்கும் விதியாக 
வேண்டும் . பொருளும் பாலும் ஒன்றென் றால் அது ( மலை, குவடு . 
அடுக்கல் ஆகிய ) இவற்றிற்கும் விதியாக வேண்டும் , 


694 நோயில்லை வாழி கடவுளெனவுரைத்தா 

னாயுநோ யின்மையினேர்த் தாய வழியொருநாட் 
உயினும் வெய் :பநோய் சேர்தலையுங் காண்டு நீ 
சாயினுந் தத்துவத்தைச் சாராதாயன்றோ 

தடுமாற்றக் காழ்ப்பாடுந் தானுளதே யன்றோ . 
ஒருவன் , ஒரு தடவை நோயில்லை என்று கூறி , நோயில்லாது 
வாழ்ந்து கொண்டிருந்த போது ஒருநாள் , நெருப்பிலும் கொடிய 
நோய் அவனைச் சேர்கின்றது என்பதைக் கண்டு , நீ ( உனது 
கொள்கை ) தகர்ந்தாலும் , உண்மையை அறியமாட்டாய் ( அதாவது 
பொருள்கள் மாறுபடாது என்று கூறினாய் . ஆனால் ஒருவனுக்கு 
வரும் நோயிலிருந்து பொருள்கள் மாறலாம் என்ற கொள்கையும் 
பெறப்படுவதால் பூரணன் கொள்கை பயனற்றுப்போய் விடுகின்றது ) . 
மேலும் , உழன்று நிற்றல் , தாழ்தல் , மிதத்தல் ஆகியவைகளும் இருக் 
கின்றன அல்லவா ? ( இங்கும் பொருள்கள் மாறுபடுவது உணர்த்தப் 
படுகின்றது .) 


695 கடுங்கதிரோன் மீதாறக் காணாக்கோ ளெல்லாம் 

படும்பொழுது .ெ D : ழச்சி.பினுந் தம்பயனே செய்யு 


எழுதும்போது சோமசுந்தரனார் நீறாகிநின்ற என்பதற்கு 
“ அணுக்கூட்டமாக நின்ற நிலமென்றும் , பால் என்றும் 
வேறுவேறாகப் பெறப் படாவாதல் வேண்டும் என்று 
பொருள் கூறுகின்றார் . நீறாகி நின்ற எலும் தொடருக்கு இவர் 
அணுக் கூட்டமாகநின்ற என்று பொருள் கொள்வதுநோக்கத்தக்கது . 


126 


நெடுங்காலம் பல்பிறவி நின்றன வெல்லா 
மொடுங்காதே மேய்ந்துண் டுழிதரலே வேண்டு 
முதவாத வார்தலையு மொட்டலே வேண்டும் . 


ப 


ஞாயிற்றின் ஒளி மேலோங்கும் போது நமது கண்ணுக்கும் புலப் 
படாத கோள்கள் எல்லாம் , அச்சூரியன் மறைகின்ற காலத்திலும் , 
உதிக்கின்ற காலத்திலும் , அவற்றின் தொழில்களைச் செய்து நிற்ற 
லைக் காண்கின்றோம் அல்லவா ? ( அப்படியாயின் ) நீண்டகால 
மாகப் பல்வேறு பிறப்புக்களையும் எடுத்து அப்பிறப்புகளின் செய்த 
செயல்களெல்லாம் மறைந்து போகாது ( இப்பிறப்பிலும் ) உலவி , 
உண்டு சுழன்று கொண்டிருத்தல் வேண்டும் . இப்பிறப்பிலும் அதே 
போல் முற்பிறப்பில் அழுக்குகளை உண்ணும் பிறப்பெடுத்திருந்தால் 
தேவையற்ற அழுக்குகளையும் ஏற்றுக் கொண்டேயாக வேண்டுமல் 
லவா 17 ? ( மேலும் தொடர்ந்து நீலகேசி உரைக்கின்றாள் ) . 


696. எப்பாலுந் தான்கெடா வில்லனவுந் தோன்றாவென் 

றொப்பியாது மில்ல துரைத்தளியின் றானுண்ணும் 
துப்பாய தூச்சோற்றுத் தூய்தல்லா தாழ்ந்துளதென் 
றிப்பாவி செய்யு மிழிதகவி தென்னோ 
விழுதைதான் செய்யு மிழிதகவி தென்னோ . 


" உள்ளன ஒரு போதும் கெடாது . இல்லாதவை புதிதாகத் 
தோன்றமாட்டா ” என்று இவன் ஒப்புதல் இல்லாத (உரைகளை ) 


17. இங்கு பொருள்களின் இயல்பு மாறுவதில்லை எனப் 
பூரணன் முன்பு கூறியிருக்க வேண்டும் , எனவே அதை எதிர்க்கும் 
நீலகேசி , ஒவ்வொரு பிறப்பிலும் இயல்பு மாறாதென்றால் , வராகப் 
பிறப்பில் செய்த மலமுண்ணுதல் போன்ற வேண்டாத செயல்களைப் 
பின்னரும் இன்னொரு பிறப்பான மானிடப் பிறப்பில் செய்ய வேண் 
டுமல்லவா ? எனக் கேட்கிறாள் . இதையே சமயதிவாகரர் தன் 
உரையில்“ அனாதி வரலாற்றதாகிய ஸம்சாரம் கெடாது மறைந்து 
நின்றதாயின் ஒரு காலம் மனுஷ்யனான பொழுது பூர்வ முளவாகிய 
ஜனனகாரியங்களெல்லாம் காண்டல் வேண்டும் ; வேண்டவே , முன் 
னொருகால் வராகமாகியும் ஜனித்தானன்றோ ? தத்ஜனன காரியமா 
கிய மலபக்ஷணாதியு மிசைத்தல் வேண்டுமென்றவாறு " எனக் கூறு 
கிறார் . 


127 


வற்றை எடுத்துக் கூறுவானாயின் , இவன் உண்கின்ற உணவாகிய 
தூய சோற்றின் கண்ணே , தூய்மையில்லா தனவும் 13 , அமிழ்ந்தியி 
ருக்கின்றன . இவ்விதம் இப்பாவி கூறுகின்ற இழிவு தரத்தக்க 
செயலும் என்னவோ ! இந்தப் பாவச் செயலுடையோன் செய்கின்ற 
இழிவான செயலும் என்னவோ ! 


697. நின்றீக கொண்டீக வுண்டீக தின்றீக 

வென்றிவைகள் கூறி யிடுவார்க் கறம்வேண்டான் 
கொன்றீகை தீதென்றுங் கொல்பாவ மில்லென்றுந் 
தன்றிகை யுண்ணாதான் றான்கண்ட தென்னோ 
தவத்தினுமில் வாழ்க்கை தான்கண்ட தென்னோ 


இவன் நின்று கொடுங்கள் , உண்டு கொடுங்கள் , தின்று 
கொடுங்கள் என்று இவை எல்லாவற்றையும் ( கூறினானே யொழிய ) 
அறம் செய்வோர்க்குப் புண்ணியம்உண்டாகும் என்று கூறவில்லை 19 
கொன்று அறம் செய்தல் தீய செய்கை என்றும் , கொல்வதால் பாவ 
மில்லையென்றும் , தனது தீமையை உணராத இவன் கண்டது 
என்னவோ ! தவ ஒழுக்கத்தில் நின்று கொண்டே இல்வாழ்க்கையை 
கடைப் பிடிப்பதும் என்னவோ!. 


698. இல்லாது தோன்றா கெடாவுள் ளனவென்பாய் 
சொல்லாயே நெய்சுடராய்ச் சுட்டிடுமா றென் 

றேனுக் 
கல்லாந் தயிர்த்தோடி யாழ்மிதப்புச் சொல்லுதியா 
லெல்லாமொன் றொன்றிற் கிடங்கொடா வன்றே 
யிழிவுயர்ச்சிக் காரணமுமில்லாதா யன்றே . 


இல்லாதது தோன்றாது . உள்ளது கெடாது என்று நீ சொல் 
கின்றாய் . ( அப்படிக் கூறுகின்ற ) உன்னை , நெய் ( அதனிடத்தே 
முன்பு இல்லாத ) நெருப்பாக ஆகிச் சுடுவது எப்படி என்று கேட் 


18. தூய்தல்லா என்று கூறுவதால் இங்கு மலம் உணர்த்தப் 
படுகின்றது என சமயதிவாகரர் கூறுகின் றார் . 

19. இங்கு ஆசீவகன் கொள்கையாகிய " ஒருவன் வினைப் 
பயன் வேறொரு நிகழ்ச்சிக்குக் காரணமாகாது என்ற கூற்று நீல 
கேசியால் வினாவப்படுகின்றது . பார் . இந்நூலின் இயல் . 2 . 


128 


கின்ற எனக்கு ( விடை சொல்ல மாட்டாது ) மனங்கலங்கி , ஐயம் 
கொண்டு , ஆழ்தல் மிதத்தல் பற்றிக் கூறுகின்றாய் . ( உன் கொள் 
கைப்படி ) பொருள்கள் எல்லாம் ஒன்றனுள் ஒன்று அடங்கமாட் 
டாது அல்லவா ? 10 . 

( அத்துடன் பொருள்களின் ) கீழ் நோக்கிச் 
செல்லுதல் , ( மேனோக்கி ) உயர்தல் ஆகியவற்றிற்கு உன்னால் 
காரணம் சொல்ல முடியாதல்லவா?. 


699 ஓட்டுங் குதிரையு மொன்றே யெனிற்குதிரை 
யூட்டும் பொழுதொடுதான் புல்லுண்ணும் 

போழ்தின்கா 


னாட்டியவீதி யதிசயத்தை நீ யெமக்குக் 
காட்டி யுரைப்பினின் காட்சியைக் கோடும் 
கடவுள் குழாத்தார்தங் காழ்ப்பெலாங் கோடும் . 


குதிரையின் ஓட்டமும் குதிரையும் ஒரே பொருள் என்று நீ கூறி 
னால் , குதிரைக்கு உணவு ஊட்டும் போதும் அது புல்லை உண் 
ணும் போதும் , அதனுடைய பல்வேறு வகைப்பட்ட நடைகளையும் 
நீ எமக்குக் காட்டுவாயானால் , உன்னுடைய கொள்கைகளை நாம் 
ஏற்றுக் கொள்வோம் . உன்னுடைய கடவுட் கூட்டத்தினர் கூறு 
கின்ற ஆழ்தல் முதலியவற்றையும் (அதாவது ஆழ்தல் மிதத்தல் ) 
என்ற கொள்கையினையும் ) நாம் ஏற்றுக் கொள்வோம் . 


700 வண்ண முதலா வுடையகுண மெல்லாம் 

எண்ணுங்கா லப்பொருளே லீந்தி னிளங்காய் 
கண்ணினாற் கண்ட பசுமை கனிக்கண்ணுந் 
திண்ணி தாக் காட்டிற் றெருண்டாயே யென்றும் 
திரிந்தொழிந்த காட்டினாற் றேவனே யென்றும் . 


20. அணுக்கள் ஒன்றனுள் ஒன்று அடங்காது என்று ஆசீவ 
கன் முன்பு கூறியதைக் கொண்டு , நீலகேசி வினாவுகின்றாள் . 
பார் . நீலகேசி . பா , 877 . 


தெளிவுறக் காட்ட வேண்டும் ) . ஆனால் 

129 
( அடுத்து ) நிறம் முதலிய பண்புகளைக் குறித்து நாம் எண்ணு 
வோமாயின் , அப்பண்புகளும் பொருளும் ஒன்றே ( என்கின்றாய் ) . - 
அப்படியானால் ஈச்சமரத்தின் பிஞ்சுக்காய்களில் நாம் கண்ட , 
பசுமை நிறத்தை அது கனியான போதும் தெளிவாகக் காட்டுவாயா 
னால் , நீ தெளிந்த அறிவுடையவன் எனக் ( கூறுவோம் ) . (இன்னும் ) 
மாறி மறைந்த குணங்களை அப்போதுள்ள குணத்துடன் அதே 
நேரத்திற் காட்டினால் நீ தேவனே என ( நாம் கூறுவோம் ) . 
701. வட்ட முதலா வுடைய பொருளெல்லா 
மொட்டிநீ யப்பொருளே யொன்றும்வே 

றில்லென்பாய் 
தட்ட மழித்தோடஞ் செய்தா லதன்கண்ணும் 
விட்ட வடிவு விரித்துநீ காட்டாய் . 
விகார மனைத்தும் விரித்துநீ காட்டாய் . 
வட்ட முதலிய வடிவங்களையுடைய பொருள்களையெல்லாம் 
ஒத்துக் கொள்கின்ற நீ அந்தப்பொருளே அந்த வடிவங்கள் என்றும் 
அவை வேறு வேறானவையல்ல என்றும் கூறுகின்றாய் . அப்படியா 
யின் ஒரு தட்டத்தை அழித்து ( அதையே ) ஓடமாகச் செய்தால் , 
அந்த ஓடத்திலும் ( நீ தெளிவுறக் 
அதைக் காட்டவில்லை . மாறுதலடைந்த பொருள்களின் மாற்றங்க 
ளையும் நீ காட்டவில்லை . 


21 


702. மிதப்பனவு மாழ்வனவும் வேண்டுவன்யா 

னென்னிற் 
பதப்பொருடா னான்கின் பன்மை முடித்தாயா 
மிதப்பனவே யாழ்வன தாம் வேறியாது மில்லே 
லுதப்பேனு நின்சொ லுதவலவே கண்டா 
லுடனே நின் பக்க முடைத்திட்டாய் கண்டாய் . 


21. 701 ம் பாடலில் ” விட்ட வடிவு, விரித்து நீ காட்டாய் 
என்பதில் விரித்து என்பது தெளிவாக என்ற பொருளில் கொள்ளப் 
பட்டுள்ளது . அதாவது தட்டத்தை அழித்து ஓடம் செய்தால் முன்பு 
தட்டம் கொண்டிருந்த வடிவம் அந்த ஓடத்தில் இருக்க வேண்டுமல் 
லவா என நீலகேசி வாதாடுகிறாள் . 


130 


93 


நான் மிதக்கின்ற பொருள் களையும் ஆழ்கின்ற பொருள்களை 
யும் பாகுபாடு செய்வேன் என்று நீ கூறினால் , பதார்த்தப்பொருள் 
களுக்கு நான்கு தன்மைகளான பலவாகி நிற்கின்ற தன் 
மையை ( அதாவது பொருள் , அது உள்ள இடம் , அந்தக்காலம் , 
அதன் இயல்பான பண்பு என்பவற்றை ) நீ ஏற்றுக் கொள்ளவில்லை . 
மிதக்கின்றனவே ( அதாவது பொருள்களே ) ஆழ்கின்றனவுமாம் , 
அவை வேறு வேறானவையல்ல என்று நீ அழுத்தமாகக் கூறினும் 
நீ கூறிய சொற்கள் உதவா திருப்பதையே நீ காண்பாய் !உன் கொள் 
கையை நீயே தகர்த்து விட்டவனாகின்றாய் . 


703. தொழிற்சொற் குணச்சொல் வடிவுச் சொன் 

மூன்றும் 
பிழைப்பில் பதமாப் பிரிவிடத்துக் காண்டு 
மிழுக்கில் பொருளோ டியைத்தக்காற் சந்தி 
யெழுத்தியலிற் கூட்டமு மெப்பொழுதுங் காண்டு 
மிலக்கண நின்சொ லியையலவே காண்டாய் . 


22. 1702 ம் பாடலில் ” பதப்பொருள் என்பது பதார்த்தப் 
பொருள் என்பதன் சுருக்கமாக நிற்கிறது . அதாவது உருவுடன் 
கூடிய பொருள்கள் ( Solids ) . 


23. பொருள்கள் மிதக்கின்ற பொருள்கள் , ஆழ்கின்ற 
பொருள்கள் எனப் பாகுபாடு பண்ணினாலும் . அவை அவ்விதம் 
கொள்ளப்படமுடியாது என நீலகேசி கூறுகின்றாள் . ஏனெனில் , 
பொருள்கள் அவற்றிற்குள்ள நான்கு தன்மையால் வேறு வேறா 
னவை என்று அவள் வாதாடுகின்றாள் . அவை இருக்கின்ற இடத் 
தில் அவை உள்ள காலத்தால் , அவைதரும் பயனால் , அவை 
கொண்ட வடிவத்தால் என நான்கு விதத்தால் வேறுபடுகின்றன . 
எடுகோளாகத் தட்டத்தையும் ஓடத்தையும் எடுத்துக் கொண்டால் 
தட்டம் தரையிலும் ஓடம் நீரிலும் தான் இருக்க வேண்டும் . எனவே 
அவை இருக்கின்ற இடத்தால் வேறுபடுகின்றன . இன்று உள்ள 
தட்டமும் நாளை கொண்டு வரப்படுகின்ற ஓடமும் ஒன்றல்ல . 
எனவே காலத்தால் வேறுபடுகின்றன . தட்டம் பொருள்களை வைப் 
பதற்குப் பயன்படுகின்றது . ஓடம் நீரினைக் கடந்து செல்லுதல் 
போன்றவற்றிற்கு உதவுகின்றது , எனவே அவை பயனால் வேறு 


131 


தொழிற்சொல் (வினைச்சொல் ) பண்புச் சொல் , வடிவுச் சொல் 
என்ற மூன்று சொற்களையும் பிரித்துப் பார்க்கும் போதும் ( அவை 
பொருள் ) தவறில்லாத சொற்களாகவே காண்கின்றோம் . பின்னர் 
குற்றமற்ற பொருளோடு கூடிய போதும் அவை எழுத்தியலிற் கூறப் 
பட்ட சந்திவிதிகள் சேர்கப்படும் போது எக்காலத்திலும் ஒரே மாதி 
ரியாக இருப்பதையும் ( நாம் ) காண்கின்றோம் 24. எனவே நீ கூறு 
வது இலக்கணத்தோடு பொருந்தாதிருப்பதைக் காண்பாயாக . 


704. அதுவா வதுவு மதுவாம் வகையு 

மதுவாந் துணையு மதுவாம் பொழுதுஞ் 
சதுவா நியதந் தனவா வுரைத்தல் 
செதுவா குதலுஞ் சிலசொல் லுவன்யான் . 


மேலும் , ஒரு பொருள் உண்டாவதும் , அது உண்டாகும் வகை 
யும் , அது உண்டாகும் அளவும் , அது உண்டாகும் காலமும் என்று 
நீ நான்காகக் கூறுவது தவறு என , நான் ஒரு சிலவற்றைக் காட்டிக் 
கூறுகின்றேன் . 


( இக்கூற்றைத் தொடர்ந்து நீலகேசி , ஆசீவகனின் கூற்றுக்கள் 
தவறானவை என்பதை எடுகோள்களுடன் விளச்குகின்றான் ) . 


படுகின்றன . 

தட்டம் வட்ட வடிவிலும் , ஓடம் நீண்டு உள்கோலிய 
வடிவிலும் இருக்கும் . எனவே அவை வடிவால் வேறுபடுகின்றன . 
இவ்வித வேறுபாடுகள் இருந்தபோதும் ஆசீவகனான பூரணன் , 
பொருள்கள் ஆழ்தல் , மிதத்தல் ஆகிய பண்புகளால் வேறுபடுகின் 
றன எனக் கூறுவதால் நீலகேசி அவன் கொள்கை உதவாதவை 
என எடுத்துக் கூறுகிறாள் . 

24 உண்டான் என்பது உண்ணப்படுவதாகிய தொழிலைக் 
கொண்டிருப்பதால் தொழிற் சொல் . 
கரியான் என்பது கருமையான குணத்தைக் கொண்டிருப்பதால் 
குணச்சொல் . 

கூனன் . கூனன் என்பது கூன் ஆகிய வடிவத்தைக் கொண்டி 
ருப்பதால் வடிவுச் சொல் , 

இம் மூன்றும் , உணவு , கருமை , கூன் என்று பிரித்தபோது 
அதே தன்மையை உணர்த்தியும் பின்னர் சேர்த்தபோது அதே 
தன்மை மாறாது உணர்த்தியும் நிற்பதை நீலகேசி சுட்டிக் காட்டி 
அவை தொழிலால் , வடிவால் வேறுபடுவதைக் கூறுகின்றாள் . 


182 


705. அரிவை யவளாங் குழவி யவளை 

யுரிய வகையா லுவந் தாங்கெடுத்தா 
லரிய முழமூன் றளவாம் பொழுதும் 
வரிசை யுரைத்த வருடம் மதன்பின் . 


( மேலே நீ கூறிய நான்கு நியதிகளை நீ இவ்விதம் விளக்குகின் 
றாய் என நீலகேசி பூரணனுக்குக் கூறுகின்றாள் ) 35 . அரிவைப் பரு 
வத்தையுடைய பெண் என்பது குழந்தை ஆகும் நியதியாகும் . 
( அதுவாம் ) அரிவைப் பருவத்தளாகிய அவளை உரிய முறையில் 
வளர்த்தல் என்பது அது ஆகும் வகையாகும் ( ஆமாங்கு ) . அது 
மூன்று முழமாக வளர்தல் என்பது அது ஆகும் அளவு (ஆந்துணை ) . 
அப் பெண்ணின் வளர்ச்சிக்கு வேண்டியதாக 

உரை 

ரக்கப்பட்ட 
ஆண்டுகள் ஆகும் காலமாகும் (ஆங்காலம் ) 26. 


706. குழவித் திறமுந் துறவா ளவளும் 

முழுவித் ததுவும் முளையா துளதா 
மிழவெத் துணையு மியல்பேன் முடியா 
தழிவித் திடுவேனயநீ விரையல் . 


( ஓரு பொருளுக்கு அழிவுகிடையாது என நீ கூறின் அரிவை 
நிலையை அடைந்தபெண் ) குழந்தையாக இருந்ததன்மையை நீத்தி 
ருக்கக் கூடாது . ( அதுபோலவே ) முழுமையான ஒரு விதையானது 
முளைக்காதிருக்க வேண்டும் . ( முளைத்தால் அந்த விதையும் அழி 
யாது மரத்துடன் இருக்க வேண்டுமல்லவா ? ) அவ்விதம் நிகழாதபடி 
யால் , உன் கொள்கையை நான் அழித்திடுவேன் 27. நீவிரையாதே ! 


25. இங்கு பூரணன் சதுவா நியதத்தை விளக்கியிருப்பதாகத் 
தெரிகின்றது . இவ்விதம் பூரணன் கூறிய பகுதிகள் எதுவும் தற் 
போது கைக்குக்கிட்டும் நீலகேசியில் இல்லை, 


26 இந்த நான்கு எடுகோள்களையும் மனதில் கொண்டு நீல 
கேசி மறுப்புரைக்கின்றாள் . 


27. ஆசீவகன் உள்ளது கெடாது என்று கூறியதற்கு நீல 

கேசி மறுத்துரைக்கின்றாள் . பார் . நூ . மு . J. 39. ஒரு 
பெண்ணின் வயிற்றில் சிறு குழந்தைப் பருவத்தி 


133 


707. முலையும் மகவும் முறுவல் லவையும் 

தலையுண் மயிரும் முகிரும் முடனே 
நிலையில் லமையு மிலதா மெனினே 
யலையுந் நினகோ ளுடனே யெனலும் . 


( அடுத்து , எதுவும் புதிதாகத் தோன்றாது என ஆசீவகன் கூறு 
வதற்கு நீலகேசியின் மறுப்பு :-) ( ஒரு பெண் குழந்தைக்கு , அவள் 
அரிவையாகுங் காலத்தே , ) மார்பகங்களும் . வயிற்றில் குழந்தையும் , 
பற்களும் , தலையில் மயிரும் , நகங்களும் , நிலையாகவே இருந்திருக்க 
வேண்டும் . இல்லையென்றால் 

கொள்கை வலுவற்றுப் 
போகும் . 


உனது 


708. உளவே யெனின்முன் னுரைத்தந் நியதங் 

களவே யெனலாங் கடையா மென நீ 
கிளவா தொழியாய் கிளந்த குழவிக் 
களவே முழமா வவைதாம் பலவால் . 


( மேற்கூறியவையெல்லாம் ) உண்டென நீ கூறின் , முன்னர் நீ 
உரைத்த (சதுவா ) நியதங்கள் பொய்யெனப்படும் . முன்பு நீ கூறிய 
குழந்தைக்கு உயர்ச்சி அளவு ஒரு முழமேயாகும் . பின்னர் அரி 
வைப் பருவத்திலுள்ளவளுக்கு பல முழங்கள் அளவாகும் . இவ்வி 
தம் கூறுதல் இழிவானதாகையால் நீ இந்த முறைகளை ( சதுவா 
நியதங்களைக் ) கூறாதே . 


709. உடையள் ளிவடன் னுதரத் தொருபெண் 

ணடையு மவளுக் கவளவ் வகையாற் 


லேயே இன்னொரு பெண் வயிற்றிலிருக்க வேண்டும் . 
அக் குழந்தை வயிற்றில் இன்னொரு குழந்தை , அவ்வி 
தமே பல குழந்தைகள் இருக்க வேண்டுமெனக் கூறி உள் 
ளது கெடாது என்பதை மறுக்கின்றாள் . சமய திவாகர 
முனிவர் தன் உரையில் விறகில் நெருப்பிருக்கிறது என 
நீ கூறுவாயானால் அது தவறு . அங்கு நெருப்பில்லை . 
நெருப்பிருந்தால் விறகே எரிந்து விடும் . நெருப்பை எழ 
வைக்கத்தக்க ஆற்றல் தான் உண்டு எனக் கூறி விளங்க 
வைக்கின்றாள் . 
நீலகேசி , சமயதிவாகரர் உரை . பாடல் 709 . 


134 


கடையில் குழவி யவைதன் னியல்பா 
நடையு மதுவே னகையாம் பிறவோ . 


உடையவ 


( இல்லாதது தோன்றாது என நீ கூறுவாயானால் ) இந்தப் 
பெண் தன்னுடைய வயிற்றில் இன்னொரு பெண்ணை 
ளாக இருக்க வேண்டும் . அந்த ( இன்னொரு ) பெண்வயிற்றில் அவ் 
விதமே இன்னொரு பெண் இருக்க வேண்டும் . இவ்விதம் 
ணற்ற பெண் குழந்தைகள் இருப்பது நடைபெற வேண்டும் . இது 
பிறருக்குச் சிரிப்பாகாதோ ! 


எண் 


710. இனியாம் வகையு மிசைத்தி யெனினுந் 

நனிகா ரணமாய் நடுக்கு நின்கோட் 
டனிகா ரியமும் முளதேற் றவறா 
முனிலா மொருவன் பொழுதும் முடிவாம் . 


உள்ளது 


( ஆகும்வகை ஆகும் என்ற ஆசீவகன் 

ஆசீவகன் கொள்கைக்கு 
மறுப்பு :) இனி ஆகும் வகை ( ஆமாங்காம் ) என்பதற்கு மறுப்புக் 
கூறு என்று கேட்பாய் . ஆயின் , ஆகும் வகை என்பதிற் காரணத் 
தால் காரியம் நிகழ்கிறது . ( நீ காரியத்திற்கு காரணம் இல்லை எனக் 
கூறுடாவனாகையால் ,) உனது கொள்கை இங்கு அசைக்கப்பட்டு 
விடும் . 28 

( உன் கொள்கைப்படி ) தனியாகக் காரியம் 
( என்று நீ கூறின் ) , அது தவறு ஆகும் . ( முன்பு இல்லாத அரிவைப் 
பருவம் தோன்றாது . முன்பு இருந்த குழவிப் பருவம் கெடாது . இத 
னால் உன் கொள்கைப்படி நீ இப்போது கூறுவது தவறு ) . ஆங் 
காலத்து ஆம் என்ற உன் கொள்கைப்படி முன்பில்லாத ஒரு காலப் 
பொழுது தோன்ற முடியாது . எனவே அரிவையாக அவள் ஆகும் 
காலம் இருக்க முடியாது ) . ஆனால் இங்கு முன்பு இல்லாத ஒரு 
காலப் பொழுது உண்டு . ( இது உன்னுடைய கொள்கைக்கு ஏற்ற 
தல்ல ) . எனவே ஆங்காலத்து ஆம் என்பதன்படி காலம் உனக்கு 
உடன்பாடாகின்றது . 


28. ஆசீவகர்கள் . எந்தச் செயலுக்கும் இன்னொரு செயல் 

காரணமாக இருப்பதில்லை என்ற கொள்கையை உடை 
யவர்கள் என முன்பு விளக்கினோம் . இங்கும் “ ஆம் 
ஆங்கு ஆகும் என்ற அவர்கள் கொள்கையை ஒரு 
காரணமுமில்லாது நிறுவிக் கொள்ளமுடியாது 
எடுத்துக்காட்டுகின்றாள் . 


என 


135 


711. நியதந் நிகழ்ச்சிந் நியதா வுரைப்ப 

தயதி யெனினீ யமையுஞ் சலமேல் 
வியதி யெனினு வெகுளல் விழுதை 
பயதி யெனினு நினக்கோர் பயனே . 


பேதாய் , ( பொருள்கள் எப்போதும் ) மாறுதலின்றி இருக்கின்றன 
( என்று கூறும் நீயே ) , ( பொருள்கள் இவ்வித ) நியதியால் ஆகின்றன 
என்று கூறுவது 

வேடிக்யைாகக் கூறுவதானால் பொருந்தும் . 
( அதுவே ) பொய்யானால் அது உனக்குக் ) கேடு என நான் உரைத் 
தால் , நீ கோபப்படாதே ! ( அவனுக்கு ) இதுவே ( பிறப்பிலிருந்து 
உண்டான இயல்பாய குணம் என ஏனையோர் கூறின் , உனக்கு 
அதனால் வரும் பயன் என்ன ? 29 (உயிர்கள் ) 30 . 


712. பாலைப் பழத்தி னிறத்தன வாய்ப்பல மாட்டொடு 

கண் 
ணாலெத் துணையு மகன்றைந்து நூறாம் புகை 

யுயர்ந்து 
ஞாலத் தியன்றன நல்லுயி ரென்பது நாட்டு 

கின்றாய் . 
மாலித் துணையுள வோநீ பெரிதும் மயங்கினையோ 


29 . 


நீலகேசி 7116 பாடலின் அடியிலுள்ள அயதி என்ற சொல் 
ஹசதி என்ற வடமொழிச் சொல்லினின்றும் வந்தது . விகதி 
என்ற சொல் வியதி எனவும் , பிரகிருதி என்ற சொல் பயதி 
எனவும் பிராகிருதத்தில் ஆகும் . அதுவே தமிழிலும் பின்பற்றப் 
பட்டுள்ளது . 
பார் . Turne அதே நூல் , எண் , 8446 . 


30. இதைத் தொடர்ந்து உயிர்களின் இயல்புபற்றிப் பூரணன் கூறி 

யதை நீலகேசி மறுக்கிறாள் . பூரணன் கூறிய பகுதி இன்று 
கிடைக்கும் நீலகேசிப் பதிப்பில் இல்லை . 


136 


( நீ ) நல்ல உயிர்கள் , பாலைப் பழத்தின் நிறத்தினை உடையன 
வாகப் , பல பக்கங்களிலும் , எல்லா வகையாலும் அகன்று , ஐந்நூறு 
காதம் உயர்ந்து இவ்வுலகில் இருக்கின்றன என நிறுவுகின்றாய் . 
உனக்கு இவ்வளவு மயக்கமுண்டா . நீ பெரிதும் மயக்கம் கொண்டி 
ருக்கின்றாயா ? 


713. ஒன்றினு ளொன்று புகலில் வென்ற வுயிர் 

களெல்லா 
நின்றன தந்த மகலமு நீளமும் பெற்றனவாய் 
நன்று நீ சொல்லுதி நாந்தொக் கிருந்துழி நல்லுயிர்க 
டுன்றின வென்பது சொல்லா தினியென்ன 

சொல்லுதியோ . 


உயிர்கள் ஒன்றனுக்குள் ஒன்று புகமாட்டா என்று கூறுகின்ற நீ 
அதே உயிர்கள் தத்தமக்குரிய அகலம் நீளம் ஆகியன உடை 
யனவாகி நிற்கின்றன 

கூறுகின்றாய் , நாம் தொகுதியாக 
இருப்பது போல் நல்ல உயிர்களும் இருந்தன என்று 
வேறென்ன கூறுவாயோ 33 . 


எனக் 


சொல்லாது 


714. தானுள தாய வழியவன் றன்பா லியல்பெனலா 

மூனுள தாய வுயிர்ப்பிர தேச முணர்வதுபோல் 
வானுளம் போயுழி மன்னு மறிவிலை யேலதனை 
நானுள தென்றுரை யேனதற் கியாரினி நாட்டு 

கிற்பார் . 


31. ஆசீவகர்களின் அபிசாதிக் கொள்கைப்படி எல்லா உயிர்களி 

லும் உயர்ந்த உயிர் பொன் நிறத்தது . அதற்கு இங்கு , பொன் 
நிறத்தினை 

பாலைப்பழம் உவமையாகக்கூறப் 
படுகின்றது . 


உடைய 


32. நாம் சேர்ந்து இருக்கும் போது உருவத் தொகுதி இருப்பது 

போல் உயிர்கள் சேர்ந்திருக்கும் போதும் உருவத் தொகுதி 
இருக்க வேண்டாமோ என்ற பொருளில் வேறென்ன 
வாயோ என்று ஆசீவகனுக்குக் கூறுகின்றாள் நீலகேசி . 


187 


ஒரு பொருள் இருக்கின்ற இடத்தில் அதன் குணமும் கூடி 
இருப்பது இயல்பு எனலாம் . உடம்பை உடையதாக இருக்கின்ற 
( அதாவது உடம்புடன் கூடி இருக்கின்ற ) உயிர் அது இருக்கின்ற 
இட அளவை உணர்த்தியிருப்பது போல் 33 , இந்த உடம்பைவிட்டு 
வானில் உயர்ந்து சென்ற போது , தனது குணமாகிய அறிவுடன் 
சேர்ந்திருக்க வேண்டும் . அப்படி இல்லையெனில் நான் அது இருப் 
பதாகக் கூற மாட்டேன் . அதை யாரால் உண்டென்று நிலைநாட்ட 
முடியும் ! 


715. ஒன்றென நின்ற வுயிர்தா னுருவித னாதலினாற் 
பொன்றுந் துணையும்பல் போழெய்தும் பூசணிக் 

காயினைப்போ 
லின்றெனினாகம மாறதுவா மினி யவ்விரண்டு 
மின்றெனிற் சால வெளிதாம் பிறவத னின்மையுமே 


( நீ ) ஒன்றென்று கூறுகின்ற உயிர் , (உடம்பாகிய ) உருவம் 
உடையது ஆதலினால் , இறக்கும் வரை , பூசணிக் காயைப்போல் 
பலதுண்டுகளாக வெட்டத்தக்கதாகும் . அப்படியில்லையானால் ,, 
அது உன் கோட்பாட்டிற்கு மாறானதாகும் . இனி , இரண்டு தன் 
மைகளும் இல்லையெனில் , ( அதாவது உயிர் உடம்பு உடையது 
மில்லை , உடம்பு இல்லாததுமில்லை ) 34 , அத்தகைய உயிர் இல்லை 
யென்று சொல்வது மிக எளிதாகும் . 


33. உடம்புடன் கூடி உள்ள உயிர் அது ஒரு குறிப்பிட்ட இ 

அளவை எடுத்திருப்பது போல் , உடம்பை விட்டு , அதாவது , 
ஊனை விட்டு உப 

உயர்ந்து நிற்கும் போது அதன் குணமான 
அறிவித்தலுடன் கூடியதாக அது இருக்க வேண்டும் . இல் 
லையென்றால் , அது இருப்பதாகக் கொள்ள முடியாது என்கி 
றாள் நீலகேசி . 


34. இங்கு நீலகேசி உயிரைப் பற்றிப் பேசும் போது உயிர் உடம்பு 

டன் கூடியது என்று ஆசீவகன் கூறினால் , அந்த உயிர் பூச 
ணிக்காயைப்போல் பலதுண்டங்களாக வெட்டத்தக்கது . 
எனவே உயிர் பிளக்கத்தக்கதாகி விடுகிறது . அப்படி உடலா 
கிய உருவுடன் கூடியது 

உயிர் , என்பது இல்லாத ஒன் 
றாகி விடுகின்றது . அதாவது உயிர் முயற்கொம்பு போல 


188 


716. எண்டனை யாக்கி யிடவகை யுட்பொரு ளீறு 

சொல்லி 
மண்டல மாக்கி மறுத்துங் கொணரு மனத் 

தினையேற் 
கண்டிலை நீமெய்ம்மை காழ்ப்பட்டு நின்ற கனவு 

யிர்க்கெண் 
ணுண்டெனி னில்லை யகன்றடு மாற்ற முலப்பின் 

மைபோல் . 


H 


உயிர்களுக்கு எண்ணிக்கை யைக் கொடுத்து , ( அவற்றிற்குரிய ) 
இடத்தின் வகைகள் , ( அவற்றின் ) உட்பொருள் , ( அவற்றின் ) முடிவு 
ஆகியவை கூறி , அவற்றை மண்டலமோட்சத்தின் மூலம் மீண்டும் 
( உலகத்திற்குக் ) கொண்டுவரும் எண்ணக் கோட்பாடுடையவன் நீ 
யாகில் , நீ உண்மையை அறிந்து கொள்ளவில்லை ( யெனத்தெரி 
கிறது ) . உலகத்தில் ஆழ்தல் , மிதத்தல் ஆகியன கொண்டு நிற்கின்ற 
நிறையுள்ள உயிர்களுக்கு எண்ணிக்கை உண்டாயின் , அவை 
கட்கு அழிவு இல்லாதது போல் , பரந்து பட்ட பிறப்பு இறப்புகளும் 
( கூட ) இல்லை . 


717. மேற்சீர தீயோ டுயிர்காற்று விலங்கு சீராம் 

பாற்சீர நீரு நிலந்தானும் பணிந்த சீரா 
மேற்சீர மேற்போம் விலங்கோடு விலங்குசீர்கீ 
ழாற்சீ ரவிழும் மவை யென்னினு மாவ தென்னோ , 


உயிரும் காற்றும் மேலே போகும் இயல்புடையன , காற்று குறுக் 
காகப் போகும் இயல்புடையது பால் என்பதே சீர் ( என்பதாகும் ) . 
நீரும் நிலமும் பணிந்துள்ள இயல்புடையது ( அதாவது கீழ்நோக்கி 
யுள்ள தன்மையுடையது ) . மேலே போகும் இயல்புடையவை 
மேலே போகும் . குறுக்காகப் போகும் இயல்புடையவை குறுக்கா 
கப் போகும் , கீழ் நோக்கி விழும் இயல்புடையன கீழே விழும் என்று 
நீ ( பலவாகக் கூறினாலும் ) அவற்றால் வரும் பயன் என்ன ? 

உருவுடையதுமல்ல உருவற்றதுமல்ல , எனச் சமயதிவாகர 
வாமன முனி உரையில் விரித்துரைக்கின்றார் . 
நீலகேசி , சக்கரவர்த்தி நாயனார் பதிப்பு . ப . 290 . 


139 


718. தீயு முயிருந் தமக்காய திசையினாலே 

போயு மொழியா திவணிற்றல் பொருத்த மன்றால் 
வீயும் வகையும் வினையாகுந் திறமு மெல்லா 
நீயு மவற்றை நினையாயுள வாக வன்றோ . 


தீயும் உயிரும் மேல் நோக்கிச் செல்லும் இயல்புடையவைகள் 
என்றால் அவை இங்கு ( இந்த உலகில் ) ( மீந்து ) இருத்தல் பொருத்த 
மில்லாததாகும் 35 . அவை இறக்கின்ற வகை , அவைதொழில் ஆற் 
றும் வகை போன்றவையெல்லாவற்றையும் நீ நினைத்துப் பார்ப்பாய் 
அல்லவா ? 


719. தென்றை துளையத் திசைதானுறப் போய 

காற்றேற் 
பின்றை யொருநாட் பெயராததோர் பெற்றி 

யஃதான் 
முன்றை தழுவி முனிவாக்கும் வடந்தை யத்தா 
வின்றைப் பகலே யிதன்மெய்ம்மை யிசைக்கிற் 

றியோ . 


மேலும் ( காற்று குறுக்காகச் செல்லும் தன்மையுடையது என்று 
மாத்திரம் கொண்டால் ) தெற்குப் பக்கத்தில் ஒலியுறும்படி ( வடக் 
குத் ) திசை நோக்கிச் சென்ற ( தென்றல் ) காற்று , மீண்டும் பின்பு 
ஒரு நாள் பெயர்ந்து வராத தன்மையுடையதாக இருக்கவேண்டும் . 
முன்தைத்திங்களைத் தழுவி வருத்தத்தைக் கொடுக்கும் வாடைக் 
காற்றும் அப்படியேயாகும் . ( அதாவது மீண்டும் வராததன்மையு 
டையதாக இருக்க வேண்டும் . திரும்பி வருவதால் , விலங்கு சீர் 
மட்டுமன்றி , வட்டச்சீர் - வட்டமாய் வீசுந்தன்மையும் - உண்டு 
என்பது பெறப்படும் ) . இன்று பகலே இதனுடைய உண்மையை 
நீ எனக்கு விளக்குவாயாக . 


35. நெருப்பு , உயிர் இரண்டனுக்கும் மேல் நோக்கிப் போகும் 

குணம் உண்டு . அந்தக் குணமுண்டானால் அவை மேனோக் 
கிப்போய் மேலே அல்லவா இருக்க வேண்டும் . கீழே எப்படி 
மீண்டும் வருகின்றது என்று கூறி மறுப்புத் தெரிவிக்கின்றாள் 
நீலகேசி , 


140 


720. முன்சென்று வீழுந் நிலநீரை முகிலு ணின்று 

பின்சென்று பெய்யுந் துளிதானும் பெருந் தவத்தா 
யென்சென்ற தெய்துந் திறந்தன்னையெனக் 

குணர 
நின்சென்ற வாற்றா லுரைத்தானெறி யாற்ற நன்றே . 


முன் ( நிலத்தினின்றும் ஆவியாச் சென்ற நீர் ) முகில் தன்னுள் 
கொண்டுபின் ( மழைத் ) துளியாகக் கீழ்நோக்கி வீழ்கின்றது . 
பெருந்தவத்தையுடையவனே ! கீழ் விழும் அத்துளிகள் எவ்விதம் 
மேலே செல்லும் குணமுடையனவாயின என்பதை உன்னுடைய 
நெறியின் படி விளக்குவாயா ? உன் நெறியைக் கடைப்பிடிக்க அது 
உதவியாகும் அல்லவா ? 


721. பாலெங்கு மோதப் படுகின்ற பதப் பொருட்குக் 
காலங்கள் சொல்லா யதுதானுன் கணக்கு 

மென்றாற் 
சீலங்கள் காத்துக் குணனின்மையைச் செப்பு 

கின்றாய் 
மாலிங் குடையை யதுதீர்க்கு மருந்து முண்டோ . 


பதப் பொருள்களுக்குக் குணம் ( பால் ) கூறுகின்றாய் . ஆனால் 
காலங்கள் பற்றி நீ எதுவும் கூறவில்லை . அதுதான் உனது கொள் 
கையானால் , நீ , ஒழுக்கங்களைக் கடைப்பிடித்து , அதனால் வரும் 
குணங்களைப் பற்றிச் சொல்லாதவனாகின்றாய் . நீ பித்துப் பிடித்த 

இருக்கின்றாய் . அதனைத் தீர்ப்பதற்கு மருந்தும் 
உண்டோ ? 


வனாக 


னர் . 


86. ஆசீவகர்கள் ஒருவன் கடைப் பிடிக்க வேண்டிய குணங்களை 
யும் , ஒரு பொருளுக்குரிய குணங்களையும் பற்றிக் கூறுகின்ற 

ஆனால் அவற்றின் நிலைபேறு , அவற்றினால் வரும் 
விளைவுகள் பற்றி எதுவும் கூறுவதில்லை . இதை மறுப்பவளாய் 
மேற்கூறிய கருத்தை நீலகேசி கூறுகின்றாள் . ஆசீவகன் 
காலங்கள் இல்லை என்று கூறிவிட்டு ஒழுக்கங்களைக் காப்ப 
தால் அதனால் எழும் பயன் என்ன எனக் கேட்கிறாள் . நீல 
கேசி ஒரு ஒழுக்கத்தின் விளைவு பின்னர் விளையும் எனக் 
கூறின் , அதாவது நற்செயல்கள் நல்லதையும் , தீச்செயல்கள் 
தீயவிளைவுகளையும் அளிக்கும் எனக் கருதி நின்றால் , அதற் 
குக்காலம் இன்றியமையாத கோட்பாடு அல்லவா என வினவு 
கிறாள் . 


141 


சிவஞான சித்தியார் 


சிவஞான சித்தியார் பரபக்கத்தில் ஆசீவகன்மதம் , என்ற 
பகுதியில் ஆசீவகன் தன் நெறியை விளக்குவதாக ஆசீவகன் மதம் 
( 165-174 ) என்ற பகுதி அமைகின்றது . ஆசீவகன் மதமறுதலை 
( 175-180 ) என அதைத் தொடர்ந்து வரும்பகுதி ஆசீவகன் 
கொள்கைகளை மறுப்பனவாக அமைகின்றறன . 


165. என்உயி ரதற்குப் போல எவர்க்கும் ஒத் திருப்பன் 

என்று 


தன்னுயிர் வருந்தத் தானும் தலையினைப் பறித்துப் 

பார்மேல் 
மன்உயிர் எவற்றி னுக்கும் வருந்தவே அறங்கள் 

சொல்லும் 
அன்னதோர் வாய்மை ஆசீ வகன் அம ணர்களிற் 

கூறும் 


ஆசீவகன் மதம் 

என்னுடைய உயிருக்கு நான் ( இரக்கத் தன்மையுடையவனாக ) 
இருப்பது போலவே , எல்லா உயிர்களுக்கும் நான் இருப்பேன் 
என்று ( கூறித் ) , தனது உயிர் வருத்தப்படும்படி தலையிலுள்ள மயி 
ரினைப்பறித்து எடுத்து , உலகிலுள்ள உயிர்கள் எல்லாம் துன்பப் 
படும் படியாகவே , அறங்களைச் சொல்லுகின்ற தன்மை வாய்ந்த 
அமணர்களில் ஒருவனான ஆசீவகன் கூறுவான் , 


1 . 


அன்னதோர் வாய்மை ஆசீவகன் அமணர்களிற் 
கூறும் என்ற ஆசீவகன் மதம் எனும் பகுதியிலுள்ள முதலா 
வது பாடலிலுள்ள அடிக்குப்பொருள் எழுதிய தத்துவப்பிரகா 
சரும் ஞானப்பிரகாசரும் (சிவஞானசித்தியார் , அதே நூல் , ) 
அமணர்கள் என்ற சொல்லை சைனர்கள் என்ற பொருளில் 
கொண்டுள்ளனர் . தத்துவப் பிரகாசர் " அமணரிருவகை யாரி 
லாசீவகன் சொல்லும் என்றும் திகம்பரமொப்பினும் அதே 
காந்த வாதி களாகிய நிக்கிராந்தரல்லாத வாசீவக 
ரென்க என ஞானப் பிரகாசரும் தம் உரையில் எழுதுகின் 


142 


166. வரம்பிலா அறிவன் ஆதி வைத்ததூற் பொருள்கள் 

தாமும் 
நிரம்பவே அணுக்கள் ஐந்து நிலம்புனல் தீகால் 

சீவன் 
பரந்திவை நின்ற பான்மை பாரது கடினம் சீதம் 
தரும்புனல் சுடும்தீ வாயுச் சலித்திடும் உயிர்போ 

தத்தாம் 


எல்லையில்லா அறிவினை உடைய ( இறைவன் ) முதலில் வைத்த 
நூற்பொருள்கள் எல்லாம் ஐந்து அணுக்களால் நிரம்பப் பெற்றவை . 
அவை நிலம் ( அணு ) , நீர் ( அணு ) , தீ ( அணு ) , காற்று ( அணு ) , 
உயிர் அணு என்பவைகளாம் , இவைகளில் பரந்து நிற்கும் குணங்க 
ளாவன : நிலத்தில் கடினத் தன் மையும் , நீரில் குளிர்மையும் , தீயில் 
சூடும் , காற்றில் அசையும் தன்மையும் , உயிரில் அறியும் தன்மையு 
மாகும் . 


167. பார்புனல் பரக்கும் கீழ்மேல் படர்ந்திடும் தேயு 

வாயுச் 
சேர்வது விலங்கின் உள்ளம் அவற்றொடும் சேரும் 

வேறு 
சார்வது பெற்ற போது சார்ந்த அப் பொருளின் 

தன்மை 
நேர்வது மாகி நிற்கும் இது பொருள் நிகழ்த்து 

மாறே 


றனர் . ஆனால் சமணர் என்ற சொல்லை இங்கு துறவிகள் 
என்ற பொருளிலேயே கொள்ள வேண்டும் . வடமொழியில் 
"Sramana என்ற துறவிகளைக் குறிக்கும் சொல் பிராகிருதம் , 
பாளி , தமிழ் போன்ற மொழிகளில் Sr என்ற முதலிலுள்ள கூட் 
டெழுத்துக்கள் மறைந்து அமணர் ( amana ) என வழங்குகின் 
றது . எனவே துறவிகளுள் ஒருவனான ஆசீவகன் 
கூறுகின்றான் என்று கொள்வதே பொருந்தும் . 


143 


இவ்வணுக்கள் பின் வரும் தொழில்களை உடையன . நிலமும் 
நீரும் கீழே பரந்து நிற்கும் . நெருப்பு மேலே செல்லும் . காற்று குறுக் 
காகச் செல்லும் . உள்ளம் ( அதாவது உயிர் அணு ) தன்னுடனும் 
சேரும் . வேறு பொருள்கள் சேரும்போது அந்தச் சார்ந்த பொருளின் 
தன்மை கொண்டும் விளங்கும் . 


168. உணர்தரா அணுக்கள் நான்கும் ஒன்றுகெட் 

டொன்றதாக 


புணர்தரா ஓன்றில் புக்கொன் றாயினும் பொருந்தி 

வாழும் 
அணைதரா புதிய வந்திங் கழிதரா பழைய வான 
இணைதரா ஒன்றொன் றாகிமாறுதல் ஒன்றும் 

இன்றே 


2. சிவஞானசித்தியார் 166 ம் பாடலிலுள்ள " பார்புனல் பரக் 

கும் கீழ் மேற்படர்ந்திடுந்தேயுவாயுச் , சேர்வது விலங் 
கினுள்ளம் , அவற்றொடுஞ் சேரும் ......... ” என்ற அடிக்கு 
உரை எழுதிய தத்துவப் பிரகாசர் " பிருதிவியும் அப்புவும் கீழே 
விரிவையுடைத்தாய் நிற்கும் . தேயுவும் வாயுவும் மேலே 
விரிவையுடைத்தாய் நிற்கும் . ஆன்மாவானது காயத் 
தோடும் சேரும் . சேர்வையை நீங்கினாற் பிருதிவி அப்பு 
தேயு வாயுவாகிய நாலான்மாக்களோடுங் கூடி நிற்கும் என்று 
கூறுகின்றார் . இங்கு இவர் சொற்களைக் கொண்டு கூட்டு 
வது தவறான பொருளை அளித்துவிடுகின்றது . அவர் பாடலை 
* கீழ் மேல் படர்ந்திடும் தேயுவாயு எனப் பிரித்துப் 
பொருள் கொள்கிறார் . ஆனால் பார்புனல் பரக்கும் கீழ் ; 
மேற்படர்ந்திடும் தேயு ; வாயுச் சேர்வது விலங்கின் ; உள்ளம் 
அவற்றொடுஞ்சேரும் ; வேறு சார்வது பெற்றபோது சார்ந்த அப் 
பொருளின் தன்மை நேர்வதுமாகி நிற்கும்; என்று பிரிக்கவேண் 
டும் , வாயுவுக்கு விலங்கி நிற்பதுவே தொழில் . இதை முன்னர் 
மணிமேகலையிலுள்ள ஆசீவகப் பகுதியில் வரும் “ காற்று 
விலங்கியசைத்தல் கடனிவை , என்ற கூற்றும் வலியுறுத் 
தும் (மணிமேகலை , அதே நூல் , 27 : 128. ) 


144 


( உயிரொழிந்த ) அணுக்கள் நான்கும் அறியும் தன்மையற்றவை . 
அவை ஒன்று அழிந்து இன்னொன்றாக ஆகமாட்டா . ஒன்றனுள் 
ஒன்று உள் நுழைய மாட்டா . எனினும் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து 
நிற்கும் . புதிதாக ஒரு அணுவும் வந்து தோற்றமாட்டா . பழையன 
எதுவும் அழியமாட்டா , ஒரு அணு இன்னொன்றாகப் பிரிந்து 
இரண்டாக மாட்டா . ( Indivisible ) இவ்வணுக்கள் என்றுமே 
மாற்றம் பெறமாட்டா , 


169. கொண்டு முன் விரித்தல் நீட்டல் 

குறுக்குதல் குவித்தல் ஊன்றல் 
உண்டு தின் றுலர்த்தல் மீட்டல் 

உடைத்திடல் ஒன்றும் ஒண்ணா 
விண்டுபின் புறம்பும் போகும் 

வேறுநின் றுள்ளு மேவும் 
பண்டுமின் றென்றும் எங்கும் 

பரந்தொரு தன்மைப் பாலே . 


இந்த அணுக்களை . ( பரக்கும்படி ) முன் புறமாக விரிக்கவோ , 
நீட்டவோ , குறுக்கவோ , குவிக்கவோ , ஊன்றவோ , உண்டு தின்று 
கெடுக்கவோ , அதைப் பின் மீட்கவோ , உடைக்கவோ வேறு எது 
வும் செய்யவோ முடியாதவை . ஆகாயத்திற்கு மேலும் அவ்வணுக் 


3 . 


ணைதரா ஒன்றொன்றாகி என்ற 168 ம் பாடலிலுள்ள 
சொற்றொடருக்கு உரை எழுதும் போது தத்துவப் பிரகாசர் 
அவ்வான்மாக்கள் கூடுமிடத்துச் சேரக் கூடுவதொழிந்து 
ஒரோ ஒன்றாகக் கூடுவதும் செய்யாது என்று எழுதுகின்றார் 
ஒரோ ஓன்றாகக் கூடுவதும் செய்யா ” எனும் போது ஒன்றாகக் 
கலத்தல் என்ற பொருள் புலப்படுகின்றது , ஆனால் இங்கு 
" ஒன்று ஒன்றாகி இணைதரா எனவே சேர்த்துக் கொள்ள 
வேண்டும் . அதாவது ஒரு அணு பிரிந்து இணை அணுக்கள் 
உண்டாகா எனப் பொருள் கொள்ள வேண்டும் . ஒன்றுடன் 
ஒன்று கலக்காது என்ற பொருள் முன்னரே இதே பாடலில் 
உள்ள “ புணர்தரா ஒன்றிற் புக்கொன்று ” என்ற சொற்றொட 
ரில் உணர்த்தப்பட்டு விட்டது . 


145 


கள் போக வல்லவை . வேறாக நின்று பின்னர் ( உலகத்தின் ) உள் 
ளேயும் வர வல்லவை . முன்பும் , இன்றும் , என்றும் , எங்கும் ஒரே 
தன்மைத்தாய் பரந்திருக்கின்றன . 4 


170. கண்ணினில் காண வொண்ணா சனித்தந்தக் 

கன்மத் தாலே 
நண்ணிடும் உருக்க ளாகி நின்றபின் நரரோ 

காண்பார் 
விண்ணினில் தேவர் காண்பர் ஓரணு மிக்க 

நான்காய் 
எண்ணிய பொருள்க ளெல்லாம் இசைவதென் 

றியம்புமின்னே . 


காண 


( இந்த உயிரணு ) கண்ணால் 

முடியாதது . பிறப் 
பெடுத்து , அந்தத் தொழிலினாலே உருவங்களுடன் அவ்விதம் கூடி 


4. விண்டு பின்புறம்பும் போகும் , வேறு நின்று உள்ளு 

மேவும் பண்டி மின்றென்றும் எங்கும் , பரந்தொரு தன் 
மைப்பாலே ........ 

என்ற 169 ஆம் பாடலுக்கு உரை எழுதும் 
போது தத்துவப் பிரகாசர் விரிந்த அண்டகோளகைக்கப் 
புறத்தும் போகும் . அதற்கு வேற்றுமைப்பட்டு உருக்களுள்ளும் 
பொருந்தும் . முற்காலத்தும் இக்காலத்தும் . எக்காலத்தும் எவ் 
விடத்தும் நிறைந்தொரு தன்மைப் பகுதியாயிருக்கும் ... என்று 
எழுதுகின்றார் . இக்கருத்தைச் சோமசுந்தரனாரும் ஏற்றுக் 
கொள்கிறார் . (சிவஞானசித்தியார் , அதே நூல் , ஆசீவக 
மதம் , தத்துவப்பிரகாசர் பாடல் , 189. உரை ) . ஆனால் இந்த 
உரையில் " வேறு நின்று உள்ளுமேவும் " என்ற அடிக்கு 
" வேற்றுமைப் பட்ட உருக்கள்ளுள்ளும் பொருந்தும் என்று 
கூறுவது 

ஆசீவகன் கொள்கைக்கே ஏற்புடைத்தாகாது . 
188 ஆம் பாடலில் “ புணர்தரா ஓன்றில் புக்கு ஒன்று 
என்று கூறுவதனால் ஒன்றன் உள்ளே பொருந்துவது எனப் 
பொருள் கொள்வது ஒவ்வாது . இங்கு அணுக்கள் அண்டங் 
களுக்கு மேலே நின்று பின்னர் அண்டங்களுக்குள் வருவ 
தையே குறிக்கப்படுகின்றது . இது மண்டல மோட்சத்தைக் 

குறிப்பதாயமையலாம் . 
5. " கண்ணினில் காண ஒண்ணா சனித்தந்தக் கன்மத்தாலே 

நண்ணிடும் உருக்களாகி நின்றபின் நரரே காண்பார் ” என்ப 
தற்கு உரை எழுதிய தத்துவப் பிரகாசர் , ஆன்மா எனும் 


... 


146 


நிற்கும் . அவ்வாறு நின்ற பின்னர் ( அந்த நிலையில் ) மனிதர்களால் 
அதனைக் காண முடியும் . ஆனால் விண்ணில் உள்ள தேவர்களால் 
( இதை அணு உருவாக இருக்கும் போதே ) காணமுடியும் . இந்த ஒரு 
( உயிர் ) அணுவே , நான்காக எண்ணப்பட்டு நிற்கின்ற ஏனைய 
பொருள்களுடன் ( அணுக்களுடன் ) அதாவது நீர் , நிலம் , தீ , காற்று 
ஆகியவற்றுடன் சேரும் என்று சொல்ல வேண்டும் . 


171. ஒன்றினை ஒருவி மூன்றங் குற்றிடா திரண்டு 


விட்டு 


நின்றிடா திரண்டு கூடும் நெறி நிலம் நான்கு 

நீர்மூன் 
றின்றிரண் டழல்கா லொன்றாய் இசைந்திடும் 

பூமி யிவ்வா 
றென்றுநீர் தீகா லாகி ஈண்டுவ தென்றி யம்பும் . 


( ஆன்மா தவிர்ந்த ஏனைய நான்கு அணுக்களுள் ) ஒன்றை 
விட்டு மீதி மூன்றும் ஒன்றாகச் சேரமாட்டா . இரண்டு அணுக்களை 
விட்டு இரண்டு அணுக்கள் கூட ( அதாவது கூடும்போது நான்கும் 
ஒன்றாகவே கூடும் என்பது பொருள் .) ( இவை ) ஒன்றாகச் சேரும் 
ஒழுங்குமுறையை நோக்கினால் பூமியானது நிலம் நான்கு (விழுக் 
காடு அணுவும் ) நீர் மூன்று (விழுக்காடு அணுவும் , ) நெருப்பு 


அணுப் பொருள் காட்டற்கரிதாகி அக்கன்மத்தாலே சநித்து 
உருக்களாகப் பொருந்தி நின்றிடும் . அக்கன்ம உருவொடு , 
நின்றபின் நரரே காண்பார் ! " என எழுதுகின்றார் . இங்கு 
சநித்து அந்தக் கன்மத்தாலே நண்ணிடும் என்பதிலுள்ள கன் 
மம் என்பது பிறக்கின்றதாகிய தொழிலைக் குறிக்கின்றதே 
யொழியப் பௌத்தர் , சைனர் , இந்துக்கள் கூறுகின்ற கர்மக் 
கொள்கையைக் குறிப்பிடவில்லை . அதேபோல் “ இயம்பு 
மின்னே ” என்பதற்கு உரையாகக் கண்ட நூல் சொல்லும் 
எனக் கூறுகின்றார் . கண்ட நூல் என்ற ஆசீவக நூல் பற்றி 
எங்கும் அறிய முடியவில்லை . ஞானப் பிரகாசர் இதே இடத் 
தில் ஒன்பது கதிர் என்ற நூல் சொல்லும் எனக் கூறுகிறார் . 
இது நவகதிரைக் குறிக்கும் . (சிவஞானசித்தியார் , அதேநூல் , 
170 ஆம் பாடலுக்கு எழுதிய உரை ) . 


147 


இரண்டு (விழுக்காடு அணுவும் , ) காற்று ஒரு (விழுக்காடு அணுவு 
மாக ) இவ்வாறு ஆக்கப்பட்டுள்ளது . நீர் , தீ காற்று ( ஆகியனவும் ) 
இவ்விதமே சேரும் என்று கூறுவர் 6 . 


172. வெண்மை நன் பொன்மை செம்மை 

நீல்கழி வெண்மை பச்சை 
உண்மையிவ் வாறின் உள்ளும் 


6. ( .... கூடும் நெறி நிலம் நான்கு நீர் மூன்றிரண்டழல் காலொன் 

றாய் இசைந்திடும் பூமியிவ் வாறென்று நீர் தீகாலாகி ஈண்டுவ 
தென்றியம்பும் என்ற அடிகளுக்கு உரை எழுதிய தத்துவப் 
பிரகாசர் , “ இவை நான்கும் தம்மிற் கூடி நிற்குமென்று 
சொல்லு 

முறையாவது எங்ஙனமென்னின் , 
பொழுது பிருதிவியில் கந்த ரச ரூப பரிசம் நான்கும் 
அப்புவில் இரசரூப பரிச மூன்றும் , அக்கிநியில் ரூபம் 
பரிசம் இரண்டும் , வாயுவிற் பரிசம் ஒன்றுமாகிய 
குணங்கள் பொருந்தியிருக்கும் . இந்த முறைமையிலே 
பிருதிவி அப்பு தேயு வாயு என்று கூறும் அணுக் 
களின் குணங்கள் கூடி நிற்கும் என்று சொல்லும் 
நூல்கள் ” எனக் கூறுகின்றார் . தத்துவப் பிரகாசர் , அணுக் 
களின் தன்மைபற்றி இங்கு பேசினும் பாடலில் கருதப்பட்டது 
மேலே காட்டப்பட்டது போல அணுக்களின் சேரும் முறைமை 
யேயாகும் . அதாவது பூமியாகச் சேரும் போது அதில் நில 
அணு நான்கும் நீர் அணு மூன்றும் தீ அணு இரண்டும் , காற் 
றணு ஒன்றுமாகச் சேரும் . அதே போல் நீர் , தீ , காற்று என்ப 
னவும் இவ்விதமே சேரும் . இதே கருத்து மணிமேகலையின் 
பின் வரும் அடிகளிலும் வலியுறுத்தப் படுவது நோக்கற்குரியது . 
............கெழுநிலவரைப்பா 
நிறைந்த இவ்வணுக்கள் பூதமாய் நிகழிற் 
குறைந்தும் ஒத்துங் கூடாவரிசையில் 
ஒன்று முக்காலரை காலாயுறுந் 
துன்று மிக்கதனால் பெயர் சொல்லப்படுமே . 

(மணிமேகலை - அதேநூல் , 27 : 137 - 141 ) 
இங்கும் , ஒரு பொருளில் எத்தகைய விழுக்காட்டில் அணுக்கள் 
அடங்கியிருக்கு மென்றும் , அப்பொருளில் கூடிய விழுக்காட் 
டில் உள்ள அணுவால் அப்பொருள் பெயர் பெறும் என்றும் 
விளக்கப்பட்டுள்ளது . 


1.48 


கழிவெண்மை ஓங்கு வீட்டின் 
வண்மைய தாகச் சேரும் 

மற்றவை உருவம் பற்றி 
உண்மையவ் வொட்டுத் தீட்டுக் 

கலப்பினில் உணரும் என்றான் . 


வெண்மை , நல்லபொன்னிறம் , சிவப்பு , நீலம் , மிக்க வெண்மை , 
பச்சை ஆகிய நிறங்கள் என்றுமுண்டு . இந்த நிறங்கள் ஆறினுள் 
ளும் , மிகுந்த வெண்மை நிறமானது , ( முத்தியான ) வீட்டின் நிற 
மாகக் கொள்ளப்படும் . ஏனைய ( நிறங்கள் ) அவை கொள்ளும் 
உருவத்தைப் பொறுத்துச் சேரும் . ஆன்மாவானது அந்த உருவங் 
களைச் சேருதல் , தொடுதல் , கலத்தல் . ஆகியவற்றால் உணரும் . 


173. பேறிழ விடையூ றின்பம் பிரிவிலா திருக்கை மற்று 
வேறொரு நாட்டிற் சேறல் விளைந்திடு மூப்புச் 

சாதல் 
கூறிய எட்டும் முன்னே கருவினுட் கொண்ட 

தாகும் 
தேறிய ஊழிற் பட்டுச் செல்வதிவ் வுலகம் என்றான் . 


( ஒன்றினைப் ) பெறுவது , ( ஒன்றினைப் ) இழப்பது , ( ஏற்படும் ) 
இடையூறு , இன்பும் . பிரிவில்லாது இருப்பது , இன்னும் வேறொரு 
நாட்டில் போய்ச் சேருதல் உண்டாகும் முதிர்ச்சி , சாவு , ஆகிய 
எட்டும் முன்பே ( ஒருவன் ) கருவில் உண்டான போதே கொள்ளப் 
பட்டதாகும் . தெளியப்பட்ட ஊழின் வசப்பட்டு இந்த உலகம் 
செல்கின்றதென்றான் . ( ஆசீவகன் ) . 


7 . 


8 . 


அபிசாதி என்ற ஆசீவகர்கள் கொள்கைப்படி உயிர்கள் 
தம் தன்மைக் கேற்ப நிறம் பெறும் . உயிரின் உயர்வுக் கேற்ப 
நிறமும் மாறும் . 
“ உண்மையவ்வொட்டுத்தீட்டுக் கலப்பினில் உணரும் 
என்பதில் உண்மை யென்ற சொல்லை ஆன்மா எனத் 
தத்துவப் பிரகாசர் கொண்டிருப்பது எமக்கும் உடன்பாடே . 

கூறிய எட்டும் முன்னே கருவினுட் கொண்டதாகும் 
தேறிய ஊழிற்பட்டுச் செல்வதிவ்வுலகம் என்றான் ” - என்ற 


9 . 


149 


174, புண்ணிய பாவம் என்னும் இரண்டனுப் பொருந்த 

வைத்தே 
எண்ணிய இவற்றி னோடும் ஏழென எங்க 

ளோடு 
நண்ணிய ஒருவன் கூறும் ஞானமிவ் வாற தென்று 
கண்ணிய கருத்தி னோர்கள் கதியினைக் காண்பார் 

என்றான் 


( மேலும் ) புண்ணியம் , பாவம் என்கின்ற இரண்டு அணுக்க 
ளையும் சேர்த்து ( முன்புகூறிய ஐந்து ) - அணுக்களோடு ஏழாக 
எங்களுடன் பழகிய ஒருவன் கூறுவான் 10 அறிவு இத்தகையது 
என்று ( அழைக் ) கடைப்பிடிக்கும் கருத்துடையோர் , (உயர்) 
கதியினைக் காண்பார்கள் என்று ( ஆசீவகன் ) கூறினான் . 


ஆசீவகன் மதமறுதலை 
ஆசீவகன் கொள்கைகளை மறுத்துக்கூறுதல் : 


173 ஆம் பாடலுக்கு உரை எழுதிய தத்துவப் பிரகாசர் 
என்று சொல்லப்பட்ட எட்டும் முற்பிறப்பின் வினையிலுள்ள 
தாய்க் கர்ப்பக்கோளகையிலே கைக்கொள்ளப்பட்டுள்ளதாம் . 
ஆதலால் , தெளிவாக , முற்பிறப்பிற் செய்தவினையில் அகப் 
பட்டு இம்முறைமையிலே நடந்து செல்வது , இவ்வுலகம் 
என்றான் ” என்று எழுதுகின்றார் . இங்கு " முன்னே கருவி 
னுள் என்பதற்கு முற்பிறப்பின்வினையிலுள்ள தாய் " 
எனவும் , ஊழிற்பட்டுச்செல்வது..... ” என்பதற்கு முற்பிறப் 
பிற் செய்த வினையில் அகப்பட்டு ” என்று கூறுவதும் 
ஏற்புடைத்தன்று . ஏனெனில் பாடலில் தெளிவாக ஊழைப் 
பற்றிக் கூறப்பட்டிருக்கின்றதேயொழிய வினைப்பயன் , 
வினை விளைவு பற்றி எங்கும் கூறப்படவில்லை . இங்கு ஊழ் 
என்ற சொல் முன்பு விளக்கிய ஆசீவகர்களின் நியதி என்ப 

தையே தெளிவாகக் குறிக்கின்றது . 
0. “ புண்ணியபாவம் என்னும் இரண்டணுப்பொருந்தவைத்தே 

எண்ணிய இவற்றினோடும் ஏழென எங்களோடு நண்ணிய 
ஒருவன் கூறும் ....... ” என்ற 174 ஆம் பாடலிலுள்ள கூற்றில் 
நண்ணிய ஒருவன் என்பது சமணர்களையே குறிக்கும் 
எனலாம் . ஏனெனில் , சமணர்கள் புண்ணியம் , பாவம் இரண் 
டையும் வினைசேர் அணுக்களாகக் கொள்வர் . 


150 


175. வாராநெறி வீடானபின் மண்மேல் அவன் வந்து 

தாராமையின் நூலானது தானோ உள தின்றாம் 
சேராமையில் அணுவானவை ஐந்தும் ஒரு தேயத் 
தோரானொரு காலத்தினில் ஒன்றாமுணர் 

வின்றாம் . 


( உனது தலைவன் ) திரும்பிவராத வீட்டு நெறியினை அடைந்த 
பின்னர் , மண்ணுலகிற்குத் திரும்பி வருவதில்லை . ஆகையால் , ( உங் 
கள் சமய நூல் , தானாகவே உண்டாயிற்றா ? ( அந்த வீடு என்ற ) 
ஒப்பற்ற இடத்தில் ஐந்து அணுக்களும் ஒன்று சேர்ந்து நிற்காதபடி 
யால் , குறிப்பிட்ட ஒரு காலத்திலே ஒன்றாகும் உணர்வு இல்லை . 
( மேலும் ) நீ , ( முத்தியடைந்தவர்களை ) மண்டலர் செம்போத 
கர் 11 என இரு வகையினராகக் கூறி ( அவர்களுள் ) திரும்பி மண் 
மேல் வரத்தக்க தன்மையுடையவர் மண்டலர் என்றும் , அவர்கள் 
நூலினைத் தரும் தன்மையுடையர் என்றும் கூறினாயானால் , அவர் 
களும் இந்த இடத்தில் ( உலகத்தில் ) வாழ்கின்றவர்கள் போன்று ஒரு 
தன்மையுடையவர்களாக விளங்குவர் . நீ இவற்றை உணராது பேசு 
கின்றாய் . 


176. இருபான்மையர் இவர்மண்டலர் செம்போதகர் 

என்றே 
வருபான்மையர் இவர் மண்டலர் மண்மேல் வரு 

நூலும் 
தருபான்மையர் எனின் நீதல மதில்வாழ்பவர் 

தம்போல் 
ஒருபான்மையின் உளராகுவர் உணராதுரை செய் 

தாய் 
11 , ஆசீவகர்கள் இருவகை முத்தியினைக் கூறுவர் . மண்டல 

மோட்சம் , செம்போதக மோட்சம் என்ற இருவகை முத்தியில் 
செம்போதக வீட்டுநெறியினையடைந்தவர்கள் மீட்டும் இவ் 
வுலகிற்கு வருவதில்லை . மண்டலவீட்டு நெறியடைந்தோர் 
தமக்காய வீட்டுநெறிக்கால முடிவில் மீண்டும் இவ்வுலகிற்கு 
வருவார்கள் . 


151 


177. உயிரானவைஉடல் தீண்டிடல் ஒட்டுக்கலப்பெய்தும் 
பயில்வால் உணர் வெய்துமெனும் மொழியானவை 

பழுதாம் 
துயிலார் தரு மவர்பாலகர் தொடரார் அறிவினை நீ 
செயிரார் தரும் உரையேதரும் அதுவோ உன் 

செயலே . 


உயிரானது உடலைத் தீண்டுதல் , சேருதல் கலத்தல் ஆகிய 
பயிற்சியினால் உணர்வினைப் பெறும் என்று நீ கூறும் சொற்கள் 
சரியானவை அல்ல . ( அப்படியாயின் ) துயிலின்பாற்பட்டவர்களும் , 
குழந்தைகளும் அறிவினையுடையவர்கள் அல்ல . நீ குற்றமுடைய 
சொற்களையே கூறுகின்றாய் உனது செய்கைகள் இதுதானா ? 


178. அணுவானவை கீழ்மேல் உள வானால் அவ 

யவமும் 
நணுகாவென லாமேவரின் நாசம் அவை யெய்தும் 
அணுகாவெனின் இவை தொள்ளைகொள் ஆகம் 

முளவாகும் 
துணிவாலிவை கலவாபல தொகையாம் வகை 

இலவாம் . 


அணுக்களுக்கு கீழும் மேலும் செல்லும் தன்மை உண்டென்று 
கூறுவாயானால் , உடலிலுள்ள உறுப்புகள் ( ஒன்றுகூடி வராது 
என்று கூறலாமல்லவா ? அவ்விதம் ( ஒன்று கூடி வரினும் , அவை 
அழிவினை அடையும் . அவை ஒன்றாகக் கூடி வராவிட்டால் அவை 
உருவற்ற உடம்பை 12 உடையனவாக அல்லவா இருக்கவேண்டும் . 
( மேலும் இவ்வணுக்கள் தம்முனைப்பில் ஒன்றும் கலக்கமாட்டா . 


12 . 


" தொள்ளை ஆகம் என்று 178 ஆம் பாடலில் குறிக்கப் 
படுவது நன்கு அமையாத ஒரு உடம்பையேயெனலாம் . இப் 
பாடலில் ஆசீவகன் கூறும் அணுக்களில் தீக்கு மேலே செல் 
லும் பண்பும் , நீருக்கும் நிலத்திற்கும் கீழே போகும் . பண்பும் 
உண்டு என்று கூறினால் , அவை எப்படி ஒன்றாகச் சேர்ந்து 
ஒரு உடம்பினைத் தோற்ற முடியும் என வினவப்படுகின்றது . 


152 


179. மிகையால் அணு உளவாகையின் அவையாம் மிக 

வென்னில் 
தொகை நாலிடை அறலால் அவை தொகு மாறில 

வாகும் 
பகையாகையின் மிசை தாழ்மையின் நிலையா 

வகை பண்ணும் 
நகையாம் உரை கழியாயிரம் அவைதூணென 

நண்ணா . 


அவை எண்ணிக்கையில் பலவாகவும் வகையில்லாதனவாகவும் 
காணப்படுகின்றன . ( நீ , நால்வகை அணுக்களை விட ) மேலாக 
( உயிர் ) அணு உண்டு என்று கூறி , ( நான்குவகை அணுக்களாகிய ) 
ஏனையவை எண்ணிக்கையில் மிக்கவை என்றும் கூறினால் , 
நான்கு அணுக்களின் தொகையும் (உயிரணுக்களைவிட எண்ணிக் 
கையில் ) மிகுதியானவை . ஆனபடியால் அவை ஒன்றாகத் தொக்கு 
நிற்பது முடியாததாகும் . ( ஒன்றுக்கொன்று ) எதிர்வலுவாய்ந்தவை 
களாக இருப்பதாலும் , கீழ், மேல் செல்பவைகளாக இருப்பதாலும் , 
அவை நிலையாக நிற்காத பண்பினையே உண்டுபண்ணும் . உன்னு 
டைய பேச்சு வேடிக்கையாக உள்ளது . ஆயிரம் கோல்கள் இருந் 
தாலும் அவை தூணாக ஆகிவிடமுடியாது 13 . 


180. கூடா அணு அறியாமையின் வளி கூட்டுதல் 

கூறின் 
நாடாவளி அணுவானவை நணுகச் செயும் அவரை 
நீடாவினை தன்னாலெனின் நினைவின்றது 

இன்றாம் 
தேடாயொரு வனை நீ இவை செய்வானுள 

னென்றே . 
13 , பல்லாயிரம் அணுக்கள் இருந்தாலும் அவை சேர்ந்து ஒரு 

உடம்பாக , அவையாகவே முனைப்பின்றி ஆக முடியாது என் 
பதை ஆயிரம்கோல்கள் இருந்தாலும் அவை தூண் என்றஉரு 
வைப்பெறமுடியாது என்ற உவமை மூலம் காட்டி விளக்கு 
கின்றார் ஆசிரியர் . அணுவானவை நணுகக் 

நணுகக் செய்யும் 
அவரை நீடா வினை தன்னால் ..... என்ற 180 ஆம் பாடலில் 
வருகின்ற அவரை என்ற சொல் உயிர் அணுவைக் குறிக்க 
வேண்டும் . 


153 


(உயிரொழிந்த ) அணுக்கள் அறிவில்லாதவை ஆகையால் 
ஒன்றுகூடா . காற்று அணு அவற்றை ஒன்று கூட்டும் என்று நீ கூறி 
னாயானால் , அவை காற்றணுவை அணுகி வருவதில்லை . உயிரணு 
வைத் தொடர்ந்து வரும் வினை காரணமாக , ( ஏனைய ) அணுக்கள் 
வந்து சேரும் என்றால் , அந்த அணுக்களுக்கு உணர்வு இல்லை . 
( எனவே ) இவற்றையெல்லாம் செய்வதற்கு ஒருவன் உண்டென 
அவனை நீ தேடுவாயாக . 


சொல்லகராதி 


( எண் - பக்க எண் ) 


145 : 


அகநானூறு 

24,44,75 
அகாதி கர்மம் 

62 
அகிரியை வாதிகள் . 24,55 
அச்சதறி 

82 
அஜிதகேச கம்பளி 

10 
அசுவலாயனியம் , 

93 
அசோகன் 

16 
அடியார்க்கு நல்லார் 

52 
அண்டங்கள் 
அணுக்கள் 

24,25,26,145,147 

148,149,151 
அத்தியூர் 

82 
அபய தேவ சூரி 

34 
அபய தேவர் 

59 
அபிசாதி 

2,31,78 
அம்ம ராசா 

78 
அம்மல பூண்டி 

78 
அமணர் 

9,71 
அயம் 

93 
அயன் 

93 
அயோனி 

93 
அருக்க சந்திர வாதம் 

21 
சிவாச்சாரியார் 

3,20,68 
அருவினை 

62 
அலர்தல் 

42,43 
அவலம்பலம் 

97 , 
அவிசலித நித்தியத்துவம் , 38,39 
அழிவு 

66 
அளவைவாதி 

21 
அறிதல் 

30 


ஆகூழ் 

* 48 
ஆங்காலத்தாம் 

7,37 
ஆசீவகம் 

18 
ஆசீவகக்காசு 

81 
ஆசீவகத்துறவி 

4 
ஆசீவகப் பள்ளி 

76 
ஆசீவகர் 

5 
ஆசீவகர்கள் 

71 
ஆசீவக வாதம் 

20 
ஆசீவக வாதி 

22 
ஆசீவகன் மதம் 

22 
ஆஜீவ 

14 
ஆஜீவிக 

92 ; 98 
ஆஜீவக தர்சன் 

99 

89 
ஆசுவ 

94 
ஆசுவம் ஔலம்பலம் 

84 
ஆசுவக் கடமை 77 , 81 , 83 , 84 , 

88 , 92 
ஆசுவ ( க ) காசு 

77 
ஆசுவம் 

85 , 92, 95 , 97 
ஆசுவம் அவலம்பலம் 77. 85 , 86 , 

88 , 92 . 
ஆசுவம் உண்ணும் 

98 
ஆசுவம் ஔலம்பலம் 

77 
ஆசுவம் ஔலம்பல ........ரிகை 88 
ஆசுவம் தறி இறை 

92 
ஆசுவயம் 

93 

44, 94 
ஆசுவிக் கடமை 

88 , 92 


ஆசுவி 


155 


ஆசுவிகள் 

87 , 92 
சுவிகள் பெர்க்கடமை 87 , 88 
ஆசுவிகள் போர்க் கடமை 97 
ஆசுவிகள் பேரார்க் கடமை 77,97 
ஆசுவிகள் பேரார் காசு 81 , 88 
ஆசுவிகள் ( பொது ) மக்கள் 
பேரால் வந்த கடமை 

88 
ஆசுவிகன் பெர்க் கடமை 92 
ஆசுவிகன் பெராற் கடமை 92 
ஆசுவினம் 

93 
ஆசவிகாசு 77 , 80 , 88 , 92 
ஆ ( சு ) விப் பேறு 

88 
ஆசுவி மக்கள் 

79 , 92 , 94 , 96 
ஆசுவி மாக்கள் 

77 
ஆசுவுலப் பற்று 78 , 88 , 92 , 98 
ஆந்துணையாம் 

7 , 37 
ஆமாங்காம் 

7 , 37 
ஆருகதர்கள் 
ஆவதாம் 

37 
ஆழ்தல் 

128 


உக்கிடிக்கப் பதானம் 

72 
உடம்பு 

46 , 102 
உடல் ( ஆங்கம் ) 

17 
உணர்தல் 

105 
உதிர்தல் 

42 , 43 
உம்மைவினை 

53 , 54 
உயிர் 

30 , 46 
ஊர்க்கண்க்கவரி 

82 
ஊர்ப்பழச்சம் 

83 
உலகம் 

46 
உலகாய தன் மதம் 

21 
உலோபக ஹம்ச ஜாதகக் 

72 
உவச்சர் 

81 
உவச்சன் வரி 

82 
உவாசகதசாஓ 

59 
உறுமிடத் தெய்தல் 5 , 38 , 103 , 

110 


கதை 


70 


பா 


டை 


ஊழ் 3 , 5 , 24 , 43 , 49 , 50 , 55 , 

56 , 62 , 64 , 65 , 68 , 110 
ஊழ்வினை 

5 , 64 , 65 


OT 


-யூறு 

38 , 103 
இடையூறுறுதல் 

110 
இந்துக்கள் 

3 
இராசதம் . 

93 
இராசராச மன்னன் 

80 
இராசன் 

93 
இராசிடுடின் 

95 
இராம நாதத் தேவர் 

82 
இலேசியம் 

2 
இழத்தல் 

5 , 103 , 110 
இழப்பு 

38 
இழிவது 

10 
இளங்கோவடிகள் 

3 
இன்பம் 

103 , 110 
இன்பமும் துன்பமும் 

25 


எரிகாற்று 
எரித்தல் 
எறித்தல் 


115 

30 
116 


ஒக்கலி 
ஒகலி 


39 , 40 , 118 

40 


158 


கா 


ஒட்டக் கூத்தர் 
ஒன்பது கதிர் 
ஒன்பது வாங்கதிர் 


74 
146 
17 


ஓதம் 
ஔலம்பலம் 
ஒளவையார் 


46 
92 , 97 

7 . 


காணுதல் 
காதிகர்மம் 
காதை 
காயம் 
கார்த்திகைப் படி 
காலம் 
காவனூர் 
காழ்ப்பு 
காற்றணு 
காற்று 


105 . 
62 
19 
25 
83 
46 
79 
128 

28 
30 , 102 , 146 


கிருஷ்ணமாச்சார்லு 
கிருஷ்ணன் 


78 
79 


கடுவினை 

65 
கடைவரி 

98 
கண்ட நூல் 

146 
கண்ணகி 

3 
கணியன் பூங்குன்றனார் 

4 
கந்தங்கள் 

123 
கர்மா 

82 , 63 
கரபுரிசுவரர் 

86 
கருநீலப் பிறப்பு 

31 , 109 
கரும் பிறப்பு 31 , 32 , 109 
கருமத் தொகுதி 

64 
கருமப் பெற்றி 

63 
கருமம் 

63 
கரும வீட்டம் 

63 
கருவூலங்கள் 

8 
கல்லாடனார் 

47 
கழி வெண் பிறப்பு 

31 
கழி வெண்மை 

32 
கன்மம் 

83 , 145 
கன்னர தேவன் 


கீழ்ச்சீர் 
கீழூர் 


30 
80 


குண்டலகேசி 
குண்டலகேசி வாதம் 
குண்ட கோளியன் 
குண்டூர் 
குணரத்தினர் 
குதிரைச் சாரிகை 
குமார மங்கலம் 


19 
29 
59 
78 
61 
971 
81 


79 


. 


157 


கொ 


கொல்ல பூண்டி 
கொள்கை 


78 
45 


சங்கிய வாதி 

22 
சாசுவதம் 

94 
சாதல் 6 , 38 , 38 , 103 , 110 
சார்வாகர்கள் 

8 
சாலிகைத் தறி 

82 
சாவத்தி நகர் 

12 


கோ 


13 


கோசலிகா புத்திரர் 
கோசால 
கோசால மங்கலீ புத்த 
கோசாலி புத்திரர் 
கோலார் 


14 
13 
13 
83 


சிவஞான சித்தியார் 18 , 20 , 32 , 

47 , 87 , 145 
சிவஞான சித்தியார் பரபக்கம் 3 
சிரமணர்கள் 

9,70 
சிலப்பதிகாரம் 

31 , 72 


89 


ஹோர்னல் 


சீத்தலைச் சாத்தனார் 
சீதம் 


3 
30 


சீவகன் - 
சீவன் 


121 ) 

93 


61 


சக்கரவர்த்தி நயனார் ஏ . 23 , 77 

89 
சக்கரவாளக் கோட்டம் 75 
சங்கங்கள் 

10 
சஞ்சய பெலத்தி புத்திரன் 

10 
சத்தப் பிரமவாதி மதம் 

22 
சத்தரிசன சமுச்சயம் 
சதுவா நியதம் 

7 
சம்ஸ்காரம் 

123 
சம்ஜை 

123 
சமணம் 

9 
சமணர் 

9 , 71 
சமய திவாகர முனிவர் 23 , 39 
சன்ன கேசவர் 


சுப்பிரமணியம் , க , 
சுவதந்திரம் 
சுவாம்யம் 
சுரகுரு 


E4 
94 
94 
75 


83 


( 


சூத்திர கிருதாங்கம் 


60 


சாங்கியம் 
சாங்கிய வாதம் 


18 
20 


158 


செக்குக் கடமை 
செம் பிறப்பு 
செம் போக்கு 
செம் போ தக நெறி 
செறித்தல் 


81 
32 , 109 
103 , 109 

35 
116 


தக்கயாகப் பரணி 

73 , 74 
தட்டார்ப் பாட்டம் 81 , 82 , 83 
தட்டார் வரி 

98 
தத்துவப் பிரகாசர் 23 , 145 , 147 
தர்க்கரகசிய தீபிகை 

6 
தற் இறை 

38 
தறி வரி 

98 


சேனாவரையர் 


48 


தா 


தாழ் 
தாழியிற் பிணங்கள் 


73 , 76 

73 


சைவம் 


னரவ வாதி 
சைனம் 
சைனர், 


18 
20 

18 
3 , 8 , 9 , 10 , 45 


திங்கள் 
திசாசரர் 
திருக்குறள் 
திருஞான சம்பந்தர் 
திருவள்ளுவர் 
திரை ராசிகர் 


46 

17 
3,57 

87 

57 
15 , 17 , 67 


சோத்தி சியர் 


85 


தீப்பால் 


30 , 146 

122 
28 
62 


தீயணு 
தீவினை 


சௌத்திராந்திகன் மதம் 


20 


துக்க சுகமுறுதல் 5 , 38,103 , 110 
துன்பம் 

103 , 110 


ஞாயிறு 
ஞானப்பிரகாசர் 
ஞான விமலா 


46 
145 
45 


தூ 


தூசகத்தறி 


82 


159 


தெ 


நியதி 
நிலப்பால் 
நிலம் 
நிலவணு 


5 , 7 , 10 , 24 , 42 

121 
30 , 102 , 114 

2 , 8 , 107 


42 


தெய்வம் 


தே 


தேரர்கள் 
தேராசிரியர் 
தேவ் நம்பிய தீசன் 
தேவர்கள் ( திவ்வியம் ) . 
தேவாரப் பதிகங்கள் 


67 
15 
16 
17 
67 


நீங்கல் 

110 
நீர் 

30 , 102 , 105 , 146 
நீர்ப்பால் 

122 
நீரணு 

28 
நீரிச்சுர சாங்கியன் மதம் 22 
நிலகேசி 3 , 9 , 13 , 18 , 19 
நீலப்பிறப்பு 

32 


தொ 


தொல்காப்பியம் 


60 , 73 


நங்குத்த ஜாதகம் 
நச்சினார்க் கினியர் 
நல்வினை 
நவகதிர் ( அ.கு ) 
நற்றிணை 
நன்னூல் 


72 

49 
54 , 62 , 63 

146 
75 
70 


பகவதி சூத்திரம் 
பசும் பிறப்பு 
பஞ்சதபனம் 
பட்டாச் சாரியன் மதம் 
பத்தா 
பண்புகள் 
பரதன் 
பரமாணுக்கள் 
பகுடகச்சாயனன் 
பல்லவ சிம்மவர்மன் 


12 , 72 

31 
72 
22 
14 
17 
53 
107 
10 


77 


106 


நால்வகை 


நி 


பாசாம் , ஏ.எல் 
பாஞ்சராத்திரி மதம் 

22 
பாப்பிசீயர் 

85 
பால் 

29 , 40,44,47 , 48 , 49 
பால்வரை தெய்வம் 46 , 50 , 60 


10 
72 


நிகண்ட நாத புத்திரன் 
நிகண்ட வாதம் 
நிகண்ட வாதி 


180 


பே 


பாலதாணை 
பர்லைப் பழம் 
பாவம் 


47 , 48 

54 
25 


பேறு 


38 


பொ 


பிந்து சாரன் . 

16 
பிரச்சின வியாகரண 

சூத்திரம் 45 , 80 
பிரபாகரன் மதம் . 

22 
பிரம வாதம் 

18 
பிரம வாதி 

20 
பிராமணீயம் 

70 
பிரான்சிஸ் புசாணன் 

96 
பிறத்தல் 6 , 38 , 103,110 


பொதுமக்கள் பெயரால் வந்த - 

கடமை 92 
பொய்கை 

81 
பொய்கைக் கல்வெட்டுக்கள் 90 
பொருள் கள் 25 , 105 , 145 
பொருளதிகாரம் 

73 
பொன் பிறப்பு 

31 , 109 


போ 


போகூழ் 


48 


பௌத்தர் 
பௌத்தர்கள் 


9 , 10 , 45 

3 , 8 


புண்ண பத்தன் 
புண்ணியம் 
பாத்த வாதம் 
பத்தர் 
புராணகச் சபர் 
புராணன் 
புலப்பால் 
புற நானூறு 


86 
25 

21 
10 , 87 

104 
102 

121 
4 , 50,75 


ம 


பூத வாதம் 
பூத வாதி 
பூர்ணபத்திரன் 
பூரண கச்சபன் 
பூரணன் 


18 , 22 

22 

40 
10 , 32 , 110 
81,104 , 112 


மக்கலி கோசலர் 9,10,13 , 109 
மகா நிமித்தம் 

17 
மகாவத்து 

12 , 13 
மகாவமிசம் 

16 
மகாவீரர் 

11 , 12 
மங்கலி 

13 
மங்கலியின் புதல்வன் 

13 
மஸ்கரின் கோசால 

13 
மடிவாளா 

82 , 84 
மண்டலம் 

109 
மண்டல நெறி 

35 
மணிபத்திரன் 

40 


பெ 


பெறுதல் 


5 , 103 , 110 


161 


மணிமேகலை 


மயிலைநாதர் 


29 , 30 


மேற்சீர் 
மேற்சேரியல்பு 


மரம் 


29 


3 , 18 , 31,76 , 
147 ( அ.கு ) 

76 
102 

102 
110 , 114 , 118 

17 
116 


மலை 


மொ 


மற்கலி 
மற்கலிநூல் 
மறித்தல் 


மொக்கல வாதம் 


21 


யோ 


யோகாச்சாரன் மதம் 


21 


21 
112 
36 


மாத்தியமிகன் வாதம் 
மாதவர் 
மாணிபத்தன் 
மாயாவாதி மதம் 
மார்க்கோ போலோ 
மாறி மாறி 


22 


G 


95 
42 , 44 


ரூபம் 


82 


51 


42 , 43 , 61 


66 


முதிர்ச்சி 
முதிர்தல் 
முதிர்ந்த வினை 
முதுநீரணு 
முதுமக்கட் சாடி 
முள் தவம் 
முளுபாகலு 
முறை 
முறையாக 


107 
75 
72 

79 
5 , 42 , 43 , 44 

42 , 43 


வண்ணம் 
வதம் 
வல்வினை 
வளிப்பால் 
வற்பம் 


128 
72 
85 

122 
30 , 102 


வா 


வாசாவ் 
வானப்பிரத்தம் 


95 
68 


மூதுரை 
மூவருலா 


7 
74 


வி 


மெ 


விக்கிரமச்சோழனுலா 
விசயவாடி 
விஷ்ணு சர்மன் 


74 
78 
77 


மெய்கண்டசாத்திரங்கள் 


20 


162 


வை 


78 
17 
42 


விடாவலுரு 
விண் ( ஆந்தரீக்ஷம் ) 
விதி 
வியத்தகு நிகழ்ச்சிகள் 

( ஒளத்பாதம் ) 
விரதம் 
விரிஞ்சிபுரம் 
விலங்கியசைத்தல் 
விலங்கு சீர் ( குறுக்காய் 

அசைதல் ) 
வினை 
வினை அணு 
வினைகள் 
வினைக்கொள்கை 
வினையீட்டம் 


17 
72 
81 
102 


வைசேடிகம் 
வைசேடிக வாதம் 
வைசேடிகவாதி 
வைணவம் 
வைணவவாதி 
வைபாடிகன் மதம் 


18 
21 
22 
18 
21 
22 


வெ 


30 
63 
2 
7 
3. 
42 


வௌவால் தவம் 


72 


AAT 


வீ 


வீசுதல் 
வீரட்டானேசுவரர் 


80 
80 


Aiyaswami sastr N. , 
Ajivi ( ka ) | 
Ājivika 
Apana pattākāra 
Āśvi 
Ašvavāra 
Äśvavärika 
Asvika ( f.n ) 


77 
90 
90 
90 . 
94 
94 
94 
94 


வெண் பிறப்பு 
வெண்மை 
வெவ்வினை 


31 , 109 

32 
65 


B 


Barua B. M. 
Basham A. L. 
Bhagavati sutra 


14 
73 
17 


வே 


87 


வேதபுரீசுவரர் 
வேதவாதம் 
வேதவாதி 
வேதனை 


22 


22 


Jātakās 
Lesya kosa 


77 


123 


34 


168 


M 


N 


S 


Mahuan 

91 
Mahavamsa 

14 
Megasthenes 

95 
Nilakanta sastri K. A. ( f.n ) 95,77 


sasvatam 
săvatthi 
Sircar D. R. ( f.n ) 
skandha 
svātantra 
svāmyam 


94 
12 
94 
123 
94 
94 


P 


Perception 
Pravacanasāra 


126 
75 


Uttarăjjhāyana sutta 


34 


R 


Vedanā 


128 


Ramanna H. S. 


71 
136 


Rupa 


பயன்பட்ட நூல்கள் 
தமிழ்- முதல் நூல்கள் 


அகநானூறு , சைவ சித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் , 
சென்னை , 1970 . 


கம்பராமாயணம் , கிட்கிந்தாகாண்டம் , 
உ . வே . சாமிநாதையர் நூல்நிலையம் , சென்னை,.1961 . 
கலித்தொகை , சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் , 
சென்னை , 1970 , 


சிலப்பதிகாரம் , இளங்கோவடிகள் , சாமிநாதையர் நூல்நிலையம் , 
சென்னை , 1892 , 


சிவஞான சித்தியார் , பரபக்கம் , அருணந்தி சிவாச்சாரியார் , 
அழகப்பமுதலியார் . ( பதிப் ) சென்னை , 1911 , 
சிவஞான சித்தியார் , அருணந்திசிவாச்சாரியர் , கழகவெளியீடு , 

1968 . 


சென்னை , 


சிவஞான சித்தியார் , அருணந்தி சிவாச்சாரியார் , சண்முக 
முதலியார் . ( பதிப் ) சென்னை , 1876 . 
சீவக சிந்தாமணி , திருத்தக்கத்தேவர் , சாமிநாதையர் . 
உ . வே . ( பதிப் ) ஆறாம் பதிப்பு , சென்னை , 1957 . 
தக்கயாகப்பரணி , ஒட்டக்கூத்தர் , சாமிநாதையர் . உ . வே . 
( பதிப் ) , மூன்றாம் பதிப்பு , சென்னை , 1960 . 
திருக்குறள் , உரைக்களஞ்சியம் , திருவள்ளுவர் , வான திப்பதிப் 
பகம் , சென்னை , 1968 . 
தேவாரப்பதிகங்கள் , திருஞான சம்பந்தர் , சைவசித்தாந்த 
தூற்பதிப்புக் கழகம் . சென்னை , 1973 . 
தொல்காப்பியம் , கோவிந்தசாமி பிள்ளை , இராம . (பதிப் ) தஞ்சை 
சரஸ்வதி மகால் வெளியீடு , சென்னை , 1962 . 
நற்றிணை , நாராயணசாமி ஐயர் , அ . , உரையுடன் , சைவசித் 
தாந்த நூற்பதிப்புக் கழகம், சென்னை , 1962 . 


165 


நாலாயிரத்திவ்வியப் பிரபந்தம் , கி . வேங்கடசாமி 
செட்டியார் , ( பதிப் . ) , சென்னை , 1973 . 
நாலடியார் , ஆறாம் பதிப்பு , சைவசித்தாந்த நூற்பதிப்புக்கழகம் , 
சென்னை , 1967 . 
நீலகேசி , சக்கரவர்த்தி , ( பதிப் . ) , கும்பகோணம் , 1936 . 
பரிபாடல் , சாமிநாதையர் , ( பதிப் . ) , சென்னை , 1980 . 
பழமொழி நானூறு , ஐந்தாம் பதிப்பு , சைவசித்தாந்த நூற்பதிப்புக் 
கழகம் , 1967 . 
பிங்கல நிகண்டு , பிங்கலமுனிவர் , சைவசித்தாந்த நூற்பதிப்புக் 
கழகம் , சென்னை , 1968 . 
புறதானூறு , ( பழைய உரையுடன் ) , சாமிநாதையர் ( பதிப் ) , ஏழாம் 
பதிப்பு , சென்னை , 1971 . 
மணிமேகலை , சீத்தலைச் சாத்தனார் , 

சென்னை , 

1888 . 
மூதுரை , ஒளவையார் , கழகவெளியீடு, சென்னை , 1972 . 
தமிழ்க் கட்டுரைகளும் நூல்களும் 
சுப்பிரமணியம் . க , இளங்கோவடிகளின் அடிப்படைக் கொள்கை , 
இளவேனில் , இளங்கோ மன்ற வெளியீடு , க , ப , அறவா 
ணன் , அ . இராசேந்திரன் , ( பதிப் . ) 1972 . 


பெருங்கதையின் சமயப்பின்னணி , கேரளப்பல்கலைக்கழகத் 
தமிழ்த்துறை வெளியீடு , எண் 12 , திருவனந்தபுரம் , 1975 . 
விஜயலட்சுமி , ர , சமண ஆசீவகமதங்கள் , இலக்கியத்தில் நிறம் , 
ச . வே . சுப்பிரமணியன் , ந . கடிகாசலம் . ( பதிப் . ) சென்னை , உல 
கத் தமிழாராச்சி நிறுவனம் , 1983 . 
வேங்கடசாமி மயிலை சீனி , சமணமும் தமிழும் , 3 ஆம் பதிப்பு . 
சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்கழகம் , சென்னை , 1970 . 
பௌத்தமும் தமிழும் , சென்னை , 1940 . 
வடமொழி , பாளி , பிராகிருத நூல்கள் - முதல் நூல்கள் 

( Sanskrit , Prakrit and Pali Books original ) 
Bhagavati sūtra with the commentary of Abhayadeva , 3 . 
volumes , Bombay , 1918 - 21 


166 


Leśya Kośa , edi . Mohanlal Bhantia and Sricandra Coradiya , 
Calcutta , 1966 . 
Lomahamsa Jataka, edi . Fausboll . V. 6. volumes , London . 
1895 - 1907 . 
Mahavamsa , edi . W. Geiger , Pali Text society , London , 1908 . 
Ovavaiya ( Aupapātika) sutra , with the commentary of Abhaya 
deva , edi . Hema sagara , Bombay . 
Prašna Vyakarana with the commentary of Jñanavimala 
Ahmedabad , 
Pravacana sāra , Kundakunda, ed . A. N. upadhye , Bombay , 
1935 . 
Sa larsana Samuccaya with Gunaratna s commentary , Tar , 
karahasya Dipika , ed . L. Suali , Calcutta , 1905 . 
Sūtrakrtanga with the commentary of Silanka ed . Venicandra 
Suracandra , Bombay 1917 . 
Uttarājjhāyana sutta , the Sacred Books of the East , Jaina Sût . 
as , part . I , vol , XLV , Varanasi , 1973 . 
ஆங்கில நூல்கள் ( Books in English ) 
Aiyangar . R and Rao . S , Studies in South Indian Jainism , 
Madras , 1922 . 
Aiyankar . K. S. Manimekhalai in its Historical setting 
London , 1928 . 
Barua B. M , Prebuddhistic Indian Philosophy, Calcutta, 1921 . 
Basham A. L. History and Doctrines of the Ājivikas, 
London , 1951. . 
Bhandarkar D. R. Some Aspects of Ancient Indian Culture , 
1940 . 
Buchanan Francis . A Journey from Madras through the coun 
tries of Mysore, Canara , and Malabar performed under the 
order of the most noble the Marquis Wellesley Governor Gen 
eral of India for the express purpose of investigating the state of 
agriculture, Arts and Commerce ; the Religion , Manners and Cus 
toms Madras , Higginbotham & Co. 1870 . 


167 


Cunningham . Ancient geography of India , Varanasi, 1924 


Deo . S. B , History of Jaina Monachisn , Poona , 1956 . 
Dutt Sukumara . Early Buddhist Monachism London , 1924 . 

Buddhist Morks and Monastries of 
India , London , 1962 . 


Farquar . J. N , Outline of the Religious Literature of India . 
Oxford , 1920 . 


Glassenap , Helmut, Von . Doctrine of Karama in Jain Philosó 
phy , Translated into English by Gifford , G.B. Bombay , 1942 . 
Haripata Cakravarti . Asceticism in Ancient India in Brahma 
nical , Buddist, Jaina and Ajivika society, Calcutta , 1973 . 


Hart , George . L The Poems oi Ancient Tamil Their Milie 
and their Sanskrit counterparts, United States of America 
University of California , 1975, 


The Relation between Tamil and Classical Sanskrit 
Literature , A History of Indian Literature , Ed . by Jan Gonda . 
Vol . X , Fasc . 2 , Otto Harrassovitz , Wiesbaden , 1976 . 


Karmarkar A. P. Religions of India , Poona , 1950 . 
Konow , S and Tuxe P. The Religions of India , Copenhagen 
1949 , 


Mahalingam T. V , Early South Indian Paliography, Madras 
University of Madras , 1974 . 
Monier Willians , M. Religious Thought and Life in India , 4th 
edition , London . 1891 . 
Nilakanta sastri . K. A. Development of Religion in South India 
Orient Longmans , Madras , 1968 , 


Toreign Notices of south India from Megasthenes to 
MAHUAN , Madras , Univerisity of Madras 1972 . 


The coias, Madras , 1935-7 . 


168 


Ramachandran , K. S. , A Bibbliography on Indian Megaliths, 
Tamil Nadu State Department of Archeology , 1971 . 


Ramanna . , H. S, Megalilths of South India and South East Asia 
A Comparative study, Madras , New era Publications , 1883 . 
Renou . L. Religions of Ancient India, Translated by S. M. Fynn , 
London , 1953 . 
Sircar . D. R. Indian Epigraphical Glossary, Delhi , Motilal Banars 
idas , 1961 . 


Widgrey A. G. Comparative Study of Religions, Baroda , 1922 . 
Articles English 
Aiyaswami Sastri , Ajīvikas , Journal of the Sri Venkateswara 
Research Institute , 2 : 2 , 1941 . 
Bhandarkar . D. R. Ājivikas , Indian Antiquary , 41 , 1912 
Banarji - Sastri , The Ājivikas , Journal of the Bihar and Orissa Rese 
arch Society , Patna , 1926 , 53 - 62 
Barua . B. M. Ajīvikas what it means , Annals of the Bhandarkar 
Otiental Research Institute , Poona, 8 , 1926. 27 . 

The Ājivika , Journal of the Department 
of Letters , University of Calcutta , No. 2. 1920 . 
Basham A. L. , Ājivikas , Encyclopedia Buddhism , Colombo . 

Ajivikism , Vanished Indian Religion , Bulletin 
of the Ramakrishna Mission Institute of Culture, Calcutta , 22,1971 
Carpentiar ., Ājlvikas , Journal of the Royal Asiatic Society of 
Great Britain and Ireland , London , 1913 . 


Hoernle A. F , Rudolf , Ājivikas , Encylopaedia of Religion and 
Ethics, ed . Hastings . J. Edinburg . 1914 
இதழ்களும் கல்வெட்டியற் சான்றுகளும் 
Annual Reports on South Indian Epigraphy 


169 


Bulletin of the School of Oriental and African studies. 
Bulletin of the Ramakrishna Mission Institute of Culture 
Epigraphia Carnatica . 
Epigraphia Indica , Calcutta , 
Historical Inscriptions of Southern India, Sevell and Aiyangar 
Madras , 1932 . 


Indian Historical Quarterly , Calcutta , 1925 . 
Journal of the Bihar and Orissa Research Society , Patna , 
Journal of the Department of Letters , University of Calcutta . 
Journal of the Royal Asiatic society of Great Britain and Ireland 
Journal of the Sri Venkatesvara Research Institute. 
South Indian Inscriptions. 
South Indian Temple Inscriptions, by T.N. Subramaniam , Madras , 
Government Oriental Manuscripts Library , 1967 . 
ஆராய்ச்சி , திருநெல்வேலி, 1909 . 
Dravidian Etymological Dictionary, Burrow . T and Emeneau . 
M.B. Oxford , 1961 
Encyclopaedia of Religion and Elhics , edited by Hastings . J. 
Edinburg , 1914 . 
A Comparative Dictionary of the Indo - Aryan Languages, Turner 
R. L. Oxford , 1962 - 69 . 


Index of Puranānūru , Subramaniam V. I. University of Kerala 
1962 . 


Indian Epigraphical Glossary, Sircar , D. R. Delhi , 1961 . 
Pre - Pallavan Tamil Index , Subramanian . N , Madras University 
Historical series , No. 23 , Madras , 1966 . 
Tamil Lexicon , Madras University 1926–39 
பழத்தமிழ் நூற்சொல்லடைவு , Institute Francais d Indo 
logie , Pondichery . 


பிழையும் தீருத்தமும் 


பக்கஎண் வரிஎண் பிழை 


திருத்தம் 


24 


31 


10 
22 
21 


8 


9 


44 
46 . 
46 
55 
61 
64 
64 
64 
66 
72 
80 


1 
19 
6 
12 
19 
8 
8 
17 


அநுபவிப்பவை அநுபவிப்பது 
வரிசைப்படுதது வரிசைப்படுத்து 
பொளுக்குமமைந்த பொருளுக்குமமைந்த 
இத்சூத்திரத்திற்கு இச்சூத்திரத்திற்கு 
உரைாசிரியரான உரையாசிரியரான 
மயிகளின் 

சமயிகளின் 
கோர்வை 

கோவை 
ழ்ஊ 

ஊழ் 
விஞ்சையன விஞ்சையன் 
தீர்மானிக்கின்றாள் தீர்மானிக்கின்றான் 
காணாலம் 

காணலாம் 
இவர் 

அவர் 
இக்கல்வெட்டிற் இக்கல்வெட்டிற் 
குறிக்கப்பட்ட குறிக்கப்பட்ட என்ற 

இச்சொற்றொடரை 

நீக்கிப்படிக்கவும் 
எனறே 

என்றே 
தமிழிந் 

தமிழிற் 
தொடற் 

தொடர் 
நூற்றாண்டில் நூற்றாண்டைச் 
வாழ்ந்த 

சார்ந்த எழுத்தில் 

எழுதப்பட்ட 
கோர்வை 

கோவை 
தமிழலக்கியங் தமிழிலக்கியங்களில் 
களில் 


92 
93 
98 
99 


19 
10 
32 
6 


100 
100 


21 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவன வெளியீடுகள் 


1. உ . வே . சா . சங்க இலக்கியப் பதிப்புகள் 

10-00 
டாக்டர் உ . வே . சா . காப்பியப் பதிப்புகள் 10-00 
3. தமிழரின் தாயகம் 

10-00 
பாவாணரும் தனித்தமிழும் 

12-00 , 
5. தேவநேயப் பாவாணரின் சொல்லாய்வு 

10-00 
6. செங்கை மாவட்ட ஊர்ப்பெயர்கள் 

25-00 
7. மொழி பெயர்ப்பியல் 

10-00 
8. தமிழர் திருமணம் 

25-00 
9. தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 

35-00 
10. தமிழ் தந்தவ . உ .சி . 

15-00 
11. எண்பத்திரண்டில் தமிழ் 

90-00 
12. மகாமதிப்பாவலர் 

11-00 
18 . உ . வே . சா . ஒரு தமிழ் வா வு 

15-00 
14. உலக முதன் மொழி தமிழ் 

12-00 
15. மறைமலையடிகளார் தனித் தமிழ்க் கொள்கை 15-00 
16. வண்ணக்களஞ்சியப் புலவரின் குத்புநாயகம் 
ஆய்வுரை 

15-00 
17. வாத்திய மரபு 

20-00 
18. மங்கலதேவி கண்ணகி கோட்டம் 

15-00 
18. தமிழில் கதைப் பாடல் 

25-00 
20. தொல்காப்பியம் - உயிரியல் 

20-00 
21. சமயச் சொல்லகராதி 

35 00 
22. தென் கிழக்கு ஆசிய நாடுகளில் தமிழ்ப் பண்பாடு 70-00 
23. Dissertations on Tamilology 

10-00 
24. Siddha Medicine ( Heritage of the Tamils ) 45-00 
25. Literary Heritage of the Tamils 

50-00 
26. Tamil Drama 

20-00 
27. Tamil - Text ( An Auto Instructional Course ) 25-00 
28. Siddha Medical Manuscripts in Tamil 

8 00 
29. Karaikkal Ammaiyar 

6-00 
30. Heritage of the Tamils - Temple Arts 

50-00 
31. Tolkappiyam ( An English Translation ) 

25-00 
32. Heritage of the Tamils - Education & Vocation 50-00 
33. Tamilnadu - Bengal Cultural Relations 

35-00 


